கோயம்புத்தூர்‌ 
மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 


தொகுதி - 2 


பொதுப் பதிப்பாசிரியர்‌ 


முனைவர்‌ சீதாராம்‌ குருமூர்த்தி இ.ஆ.ப 
முதன்மை ஆணையர்‌ 


பதிப்பாசிரியர்கள்‌ 
முனைவர்‌ அர. பூங்குன்றன்‌ 
முனைவர்‌ இரா.ப. கருணானந்தன்‌ 
திரு பெ. கெளதமபுத்திரன்‌ 


வெளியீடு 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்துறை 
சென்னை - 600 008 
2007 


Title 

Editor 
Copy Right 
Subject 
Language 


Edition 


Publication No. 


Year 

Type Point 
No.of. Pages 
Paper Used 


Type Setter 


Printer 


Publisher 


Price 


BIBLIOGRAPHICAL DATA 


Coimputtur Mavatta Kalvettukal Vol. - 2 
Principal Commissinor 

T.N. State Dept. of Archaeology 
History 

Tanil 

First 

187 

2007 

12 

152 

80 Gsm Maplitho 


Cavin Laser Printers 

19/9, Devaraja Mudhali Street, 
Chennai - 600 005. 

Phone: 9940351234. 


The Chennai Printers' Industrial Co-op. Society Ltd. 
118, Big Street, Triplicane, 
Chennai - 5. P h: 28446287 


State Dept. of Archaeology, 
Tamil Valarchi Valagam, 
Halls Road, Egmore, 
Chennai - 600 008. 


Rs. 90/- 


பதிப்புரை 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை கோயில்கள்‌ பற்றிய ஆய்வு நூல்கள்‌, 
மாவட்டத்‌ தொல்லியல்‌ கையேடுகள்‌, அகழாய்வு அறிக்கைகள்‌, கல்வெட்டுத்‌ 
தொகுதிகள்‌, கல்வெட்டுக்‌ காலாண்டு இதழ்கள்‌ ஆகியவற்றைத்‌ தொடர்ந்து 
வெளியிட்டும்‌; தொல்லியல்‌ வகுப்புகள்‌, கண்காட்சிகள்‌, கருத்தரங்குகள்‌, நடத்தியும்‌; 
அகழாய்வுகள்‌ மேற்கொண்டு மாவட்டங்களில்‌ அகழ்வைப்பகங்கள்‌ அமைத்தும்‌; 
ஆய்வாளர்கள்‌, மாணவர்கள்‌, பொதுமக்களிடையே தமிழகத்‌ தொல்லியல்‌ குறித்த 
ஈடுபாட்டையும்‌ விழிப்புணர்வையும்‌ தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. 


அவ்வகையில்‌ கல்வெட்டுத்‌ தொகுதிகள்‌ அச்சிடும்‌ வரிசையில்‌ கோயம்புத்தூர்‌ 
மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி-1, 2006ல்‌ வெளியிடப்பட்டது. அதனைத்‌ 
தொடர்ந்து தொகுதி - 2 ஆக இத்தொகுதி வெளியிடப்படுகிறது. 


இத்தொகுதியில்‌ ||-ஆம்‌ நூற்றாண்டு தொடங்கி 19-ஆம்‌ நூற்றாண்டு வரையிலான 
கல்வெட்டுகளும்‌ ஒரு செப்பேடும்‌ உள்ளன. கல்வெட்டுகள்‌ அரசர்களின்‌ 
மெய்க்கர்த்திகளைப்‌ பெற்று நீண்ட கல்வெட்டுகளாக அமையாமல்‌ சுருக்கமாகச்‌ சிறு 
சிறு கல்வெட்டுகளாக அமைந்துள்ளன. கோயம்புத்தூர்‌ மாவட்டத்திற்கே உரிய பல 
தனித்தன்மைகளை இக்கல்வெட்டுகள்‌ மூலம்‌ நாம்‌ அறியலாம்‌. கல்வெட்டுகள்‌ 
பலவற்றிலும்‌ எழுத்துக்கள்‌ சிதைவுற்றுள்ளதை நோக்கும்‌ போது பொதுமக்களிடையே 
மேலும்‌ மேலும்‌ விழிப்புணர்வு ஏற்பட்டு அவை வெகு இயல்பாகப்‌ பாதுகாக்கப்பட 
வேண்டும்‌ என்பதை நாம்‌ உணர்கின்றோம்‌. 


இக்கல்வெட்டுத்‌ தொகுதிக்கான கல்வெட்டுகள்‌ 2003,2004-ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
திரு. மே. சீனிவாசன்‌, இளநிலைக்‌ கல்வெட்டு ஆய்வாளர்‌ மற்றும்‌ திரு.ம. மதிவாணன்‌, 
திரு.பி. முருகேசன்‌, திரு.சி. ஜோதி, திரு. கு. அன்பழகன்‌. ஆகிய கல்வெட்டுச்‌ 
சிற்றெழுத்தார்களால்‌ அமரர்‌ முனைவர்‌ இரா.ப. கருணானந்தன்‌ கல்வெட்டாய்வாளர்‌, 
திரு.பெ. கெளதமப்புத்திரன்‌ தொல்லியல்‌ அலுவலர்‌ ஆகியோர்‌ மேற்பார்வையில்‌ 
படியெடுக்கப்பட்டன. இவர்களுடன்‌ முனைவர்‌. அர. பூங்குன்றன்‌, உதவி இயக்குநர்‌ 
(ஓய்வு) பதிப்புப்‌ பணியில்‌ ஈடுபட்டு இத்தொகுதிக்கு ஆய்வு முன்னுரை எழுதியுள்ளார்‌. 
இத்தொகுதியின்‌ வரைவினை திரு.கோபு தட்டச்சுச்‌ செய்தார்‌. சொல்லடைவு திரு. ௧. 
ஈஸ்வரன்‌, திரு. ஆர்‌.கேசேட்டு, திரு.கு. குமரவேல்‌ ஆகியோரால்‌ தயார்‌ செய்யப்பட்டது. 
இந்நூலின்‌ வடிவமைப்பு மற்றும்‌ அச்சுப்‌ பணியினை கல்வெட்டுப்‌ பிரிவுத்‌ தலைவர்‌ 
முனைவர்‌. சு. இராசகோபால்‌ மேற்கொண்டார்‌. இவர்கள்‌ அனைவருக்கும்‌ எனது 


பாராட்டுக்கள்‌. 


இத்தொகுதியில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள கிரந்த எழுத்துக்கள்‌ சென்னை ஐ.ஐ.டி 
பேராசிரியர்‌ முனைவர்‌. கல்யாண கிருஷ்ணன்‌ அவர்களாலும்‌ தமிழ்‌ எண்கள்‌ மற்றும்‌ 
குறியீடுகள்‌ தமிழ்‌ இணையம்‌ வழியாகப்‌ புலவர்‌. திரு. கண்ணையன்‌ அவர்களாலும்‌ 
வழங்கப்பட்டவை. அவர்களுக்கும்‌ எனது நன்றி. 

தமிழ்‌ மொழியின்‌ தொன்மைச்‌ சான்றுகளான கல்வெட்டுகளை அச்சிட நிதி 
ஒதுக்கீடு வழங்கி ஊக்கம்‌ தந்து வரும்‌ தமிழ்‌ நாடு அரசிற்கு எனது மனமார்ந்த நன்றி. 


தொல்லியல்‌ ஆய்வாளர்கள்‌, மாணவர்கள்‌ மற்றும்‌ பொதுமக்கள்‌ இந்நூலினைப்‌ 
பெரிதும்‌ பயன்படுத்தித்‌ தமிழகத்‌ தொல்லியலுக்கு மேலும்‌ சிறப்புகள்‌ சேர்த்திடுவார்கள்‌ 
என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 


சென்னை-8 சீதாராம்‌ குருமூர்த்தி 


13.03.2007 முதன்மை ஆணையர்‌. 


பதிப்புரை iii 

முன்னுரை i 

கோயம்புத்தூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

பொள்ளாச்சி வட்டம்‌ 1-48 
ஆனைமலை 1 
கிணத்துக்கடவு 24 
சிங்காநல்லூர்‌ 28 
சோழனூர்‌ 30 
புதுச்சாமிகோயில்‌ 31 
பெரியகளந்தை 32 
தேவனாம்பாளையம்‌ 37 
வடசித்தூர்‌ 47 

மேட்டுப்பாளையம்‌ வட்டம்‌ 49-68 
இரும்பறை 49 
இலுப்பநத்தம்‌ 51 
காரமடை 53 
குரும்பாளையம்‌ 54 
மருதூர்‌ 55 
வெள்ளாதி 59 
வெள்ளியங்காடு 61 

திருப்பூர்‌ வட்டம்‌ 69-113 
அபிஷேகபுரம்‌ 69 
கண்டியன்‌ கோயில்‌ 74 
கொடுவாய்‌ 75 


பெருமாநல்லூர்‌ 91 


பல்லடம்‌ வட்டம்‌ 114-130 


அலகுமலை 114 
செலக்கரிச்சல்‌ 116 
பிற்சேர்க்கை 131 
இருகூர்‌ செப்பேடு 
Summary of Inscriptions 133 
கல்வெட்டுக்களின்‌ சொல்லடைவு 144 


படங்கள்‌ 154 


முன்னுரை 


இந்த கோயம்புத்தூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ இரண்டாம்‌ தொகுதியில்‌ திருப்பூர்‌, 
பாள்ளாச்சி, பல்லடம்‌, மேட்டுப்பாளையம்‌ ஆகிய வட்டங்களின்‌ கல்வெட்டுகள்‌ 
தாகுக்கப்‌ பெற்று இப்பொழுது வெளிவருகிறது. மேற்குத்‌ தொடர்ச்சி மலையை 
யாட்டி மூன்று வட்டங்கள்‌ அமைந்துள்ளன. ஒருவட்டம்‌ இம்மாவட்டத்தின்‌ கிழக்குப்‌ 
குதியில்‌ உள்ளது. மலையை யொட்டியுள்ள பொள்ளாச்சி வட்டம்‌ பாலக்காட்டுக்‌ 
ணவாயை யொட்டி அமைந்துள்ளது. இந்தத்‌ தொகுதியில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ இ.பி. 
ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து கி.பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தைச்‌ 
சர்ந்தவை. தமிழ்‌, கிரந்த எழுத்துகள்‌ பயன்படுத்தப்பெற்றுள்ளன. ஒரு கல்வெட்டு 
ட்டெழுத்தில்‌ அமைந்துள்ளது. பல கல்வெட்டுகள்‌ கால வெள்ளத்தில்‌ அழிந்து 
பாயின. சில கல்வெட்டுகள்‌ குடிபெயர்ந்து போயின. 


இந்தத்‌ தொகுதியில்‌ 118 கல்வெட்டுகள்‌ அச்சிடப்பெற்றுள்ளன. அவற்றில்‌ ஒரு 
)சப்பேடும்‌ அடங்கும்‌. கி.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த இச்செப்பேடு வீரகேரள 
ுன்னன்‌ இராஜராஜன்‌ என்பவனால்‌ வெளியிடப்பெற்றது. கொங்குச்‌ சோழர்களுக்கும்‌, 
சர கேரளர்களுக்கு மிடையில்‌ நிலைபெற்றிருந்த பகைமையைப்‌ பற்றிய செய்திகளைக்‌ 
கொண்டுள்ளது. இந்தச்‌ செப்பேடு மூன்று ஏடுகளைக்‌ கொண்டு இருந்துள்ளது. 
டுவிலிருந்த இரண்டாவது ஏடு இடைக்கவில்லை. முதல்‌ ஏடு அரசனுடைய ஆட்சி 
பூண்டையும்‌ கொடையைப்‌ பெற்றவர்‌ குடும்பம்‌ வீரகேரளர்கள்‌ குடும்பத்திற்குச்‌ செய்த 
சவையைப்‌ பற்றியும்‌ குறிப்பிடுகின்றது. இக்குடும்பம்‌ சோழப்‌ பேரரசுக்கும்‌ 
$ரகேரளர்களுக்குமிடையில்‌ சந்து செய்யும்‌ பணியை வெற்றிக்கரமாகச்‌ செய்து புகழ்‌ 
பெற்றது. இத்தொகுதியில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ இடைக்காலக்‌ கொங்கின்‌ சமூக, 
பொருளியல்‌, சமய நிலையை அறிந்து கொள்ள பல அறிய செய்திகளைக்‌ 
கொண்டுள்ளன. வேட்டுவர்‌, பூலுவர்‌, பலப்பர்‌, புலப்பர்‌ போன்ற சமூகப்‌ பிரிவினர்கள்‌ 
ற்றிய குறிப்புகள்‌ இடைக்கின்றன. இத்தொகுதியில்‌ அறியப்படும்‌ தென்குடும்பர்‌, ஐங்கை 
தடுமிச்சி போன்ற மக்கள்‌ குழுப்பெயரும்‌, பெண்பால்‌ பெயரும்‌ குறிப்பிடத்தக்கவை. 
தென்குடும்பர்‌ பூலுவர்‌ மரபினைச்‌ சேர்ந்தவர்களாகக்‌ குறிக்கப்பெறுகின்றனர்‌. 
கொடுவாய்க்‌ கல்வெட்டுகளில்‌ வெள்ளாளர்கள்‌ பற்றிய குறிப்பு கூறப்பெறுகின்றது. 
வெள்ளியங்காட்டில்‌ கிடைக்கும்‌ கல்வெட்டுகளும்‌ வெள்ளாளர்‌ பற்றிக்‌ 
தறிப்பிடுகின்றன. கோயில்‌ பூசை செய்யும்‌ சிவப்பிராமணர்கள்‌ ப்ற்றிச்சில அரிய 
செய்திகளையும்‌ இத்தொகுதிக்‌ கல்வெட்டுகள்‌ தருகின்றன. 


இந்த தொகுதியில்‌ இடங்கை வலங்கை பிரிவுகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ ஏதுமில்லை. 
ஒருவேளை இந்தக்‌ கல்வெட்டுகள்‌ கிடைக்கும்‌ பகுதியில்‌ சமூகம்‌ பழங்குடி 
நிலையிலிருந்து விடுபடவில்லையோ என்று கருத வேண்டியுள்ளது. கொங்குநாட்டு 
வெள்ளாளர்கள்‌ அமைப்பாக விளங்கிய சித்திரமேழிப்‌ பெரிய நாடும்‌ கூட 
இடங்கைப்பிரிவில்‌ வைத்தெண்ணப்‌ பெற்றதோ என்று கருதவேண்டியுள்ளது. விசைய 
மங்கலத்தில்‌ சித்திரமேழி பெரிய நாட்டுச்‌ சபை கட்டிய சித்திரமேழி விண்ணகர்‌ 
கொடைகள்‌ இடங்கை தொண்ணூற்றெட்டு சாதியார்‌ பாதுகாப்பில்‌ 
விடப்பெற்றுள்ளன. அதனால்‌ கொங்கு நாட்டு வெள்ளாளர்கள்‌ இடங்கைப்பிரிவில்‌ 
வைத்தெண்ணப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ இதே வெள்ளாளர்களுக்குப்‌ 
பூலுவர்களுக்குமிடையில்‌ ஏற்பட்ட ஒப்பந்தத்தில்‌ (திருமுருகன்‌ பூண்டி) 
வெள்ளாளர்களின்‌ பேராளர்களாக சித்திரமேழி பெரிய நாட்டினர்‌ 
கையொப்பமிட்டுள்ளனர்‌. அதனால்‌ பூலுவலர்கள்‌ அரசு சமூகத்திற்குள்‌ (சாதிய 
அமைப்பிற்‌) கொண்டு வரப்பெறவில்லையோ என்று கருதவேண்டும்‌. 


பாடிகாவல்‌ 

பொள்ளாச்சி வட்டம்‌, பெரியகளந்தை ஆதித்தேசுரம்‌ கல்வெட்டுகள்‌ சிலவற்றில்‌ 
பாடிகாவல்‌ பற்றிய குறிப்புகள்‌ உள்ளன. கொங்கு நாடு முழுவதும்‌ கிடைக்கின்ற 
கல்வெட்டுகளில்‌ பெரியகளந்தை கல்வெட்டுகளில்‌ மட்டும்‌ பாடிகாவல்‌ பயின்று 
வருகின்றது. பொதுவாக வட தமிழ்‌ நாட்டில்‌ கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து பயின்று 
வரும்‌ இச்சொல்‌ அந்நாளைய வீரர்களுடன்‌ தொடர்புடையதாகவே 
குறிக்கப்பெறுகின்றது. அப்பர்‌ திருக்கோடிகா பதிகத்தில்‌ ஈட. காவவில்‌ பட்டுழல்வீரே” 
என்று கூறுவார்‌. அப்பர்‌ பதிகத்தில்‌ இச்சொல்‌ பயின்று வரும்‌ இடம்‌, சூழல்‌ ஆகியவற்றை 
நோக்கும்‌ போது இழிந்த பொருளிலேயே இச்சொல்‌ ஆளப்பெற்றுள்ளது என்பது 
புலப்படும்‌. இறைவனுடைய உயர்ந்த அருளைப்‌ பெறுவதற்கு முயற்சியின்றி 
பாடிகாவலில்‌ பட்டுக்கிடக்கின்றீர்‌ என்று கூறுவதாக அமைந்துள்ளது இக்கூற்று. சில 
சொற்கள்‌ இலக்கியத்தில்‌ ஒரு பொருளிலும்‌, கல்வெட்டுகளில்‌ அதற்கு நேர்மாறான 
பொருளிலும்‌ வழங்கியமைக்குப்‌ பல சான்றுகள்‌ உள்ளன. இந்த வகையில்‌ பாடிகாவலும்‌ 
அடங்கும்‌. பாடிகாவல்‌ அப்பருக்கு முன்பிருந்தே வழக்கத்திலிருதிருக்க வேண்டும்‌. 
பாடிகாவல்‌ பல்லவர்‌, முற்காலசோழர்‌ (கி.பி. 550-1200) காலங்களில்‌ குறிக்கப்பெறவில்லை. 
அதற்குக்காரணம்‌ இருந்திருக்க வேண்டும்‌. இந்த உரிமை பழங்குடி அல்லாத ஊரக மக்கள்‌ 
வாழ்க்கையில்‌ நிலை பெற்றிருந்த உரிமையாக இருந்திருக்க வேண்டும்‌. பின்னாளில்‌ 
பழங்குடிகள்‌ அரசமைப்பிற்குள்‌ கொண்டுவரப்‌ பெற்றபின்‌ இந்த உரிமை அரசு வழங்கும்‌ 


உரிமையாக மாற்றம்‌ பெற்றிருக்கலாம்‌. இது போன்ற பல உரிமைகள்‌ சோழர்‌ 


காலத்திறுதியில்‌ குறிக்கப்‌ பெறுவதைப்‌ பார்க்கின்றோம்‌. பாடிகாவல்‌ தொண்டை 
மண்டலத்திலும்‌ நடுமண்டலத்திலும்‌ மிகுதியும்‌ பயின்று வரும்‌ சொல்லாகும்‌. 


பெற்ற நாச்சியார்‌ 

ஆனைமலையில்‌ மூன்று கல்வெட்டுகளில்‌ “பெற்றநாச்சியார்‌' பற்றிய குறிப்புகள்‌ 
கிடைக்கின்றன. பெற்றநாச்சியார்‌ சிற்பத்தைச்‌ செய்து வைத்தமை பற்றி இரண்டு 
கல்வெட்டுகள்‌ கிடைக்கின்றன. பாண்டிமண்டலத்து இருஞ்சோணாட்டு 
மண்ணையார்குறிச்சியில்‌ வாழும்‌ சேனாபதி தன்‌ மாதாக்கள்‌ பேரால்‌ பெற்றநாச்சியாரை 
செய்து வைத்தமை பற்றியும்‌ பெற்ற நாச்சியார்க்கு அமுது படி செய்வதற்கு நிலக்கொடை 
அளித்தமை பற்றியும்‌ அக்கல்வெட்டுகள்‌ சுட்டுகின்றன. பெற்ற நாச்சியார்‌ என்ற 
சொல்லை பெற்றம்‌ * நாச்சியார்‌ என்று பிரிந்துப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. இவற்றில்‌ 
பெற்றம்‌ என்பது எருதினைக்‌ குறிக்கும்‌. பேறு என்ற சொல்லிலிருந்து பெற்றம்‌ என்ற 
சொல்‌ வந்ததென்றும்‌ பேறு என்பதற்கு செல்வம்‌ என்ற பொருண்‌ உண்டென்றும்‌ 
அறிஞர்கள்‌ கூறுவர்‌. முல்லை நிலத்தில்‌ பேறு (செல்வம்‌) என்பது கால்நடையே ஆகும்‌. 
அதனால்தான்‌ எருதினைப்‌ பெற்றம்‌ என்று கூறினர்‌ என்றும்‌ கருதுவர்‌. கொங்கு நாடு 
கால்நடை வளர்ப்பில்‌ சிறப்புற்றிருந்தமையால்‌ எருது பெற்றம்‌ என்று அழைக்கப்பெற்றது. 


கொற்றவைக்கு எருமை, மான்‌, சிங்கம்‌ ஆகியவை வாகனமாகக்‌ குறிப்பிடப்‌ ' 
பெற்றாலும்‌ அனைமலைக்‌ கல்வெட்டுகள்‌ பெற்றத்தை (எருது) வாகனமாகக்‌ 
கூறுகின்றன. அதற்குக்‌ காரணமுண்டு. பொதுவாகத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ குறிப்பாக கொங்கு 
நாட்டில்‌ தொல்‌ பழங்காலம்‌ முதல்‌ இன்று வரை தாய்‌ வழிபாடே மேலோங்கி 
நிற்கின்றது. தாய்‌ வழிபாட்டினரைச்‌ சிவநேயச்‌ செல்வர்களாக மாற்றுவதற்கு பல 
வழிமுறைகளைக்‌ கண்டனர்‌. உள்ளூர்‌ மக்கள்‌ வழிபட்ட தாய்த்தெய்வத்தை சிவனின்‌ 
மனைவியாக்கி வழிபடச்‌ செய்தனர்‌. தாய்த்தெய்வத்தை சிவசம்பந்தமாக்க பல 
கடுமையான வழிமுறைகளைக்‌ கையாண்டனர்‌ என்பது பல தல புராணங்களால்‌ ' 
அறியப்பெறுகின்றது. தாய்த்‌ தெய்வ இணைப்பு அவ்வளவு எளிதில்‌ நடந்து முடிந்து 
விடவில்லை. இருப்பினும்‌ கல்வெட்டுகளும்‌ படிமக்‌ கலையும்‌ அவ்விணைப்பு முடிந்து 
போன ஒன்றாகக்‌ கருதச்‌ செய்கின்றன. இந்தப்‌ பின்னணியில்‌ ஆனைமலை பெற்ற 
நாச்சியாரை அனுக வேண்டும்‌. சிவனுடன்‌ எருதுமேல்‌ நாச்சியார்‌ அமர்ந்த கோலத்தைப்‌ 
பற்றி பிறபகுதி கல்வெட்டுகள்‌, செப்புதிருமேனிகள்‌, கற்சிற்பங்கள்‌ நிறைய செய்திகளைத்‌ 
தருகின்றன. ஆனால்‌ கொங்கு நாட்டில்‌ கிடைக்கும்‌ கல்வெட்டு, சிற்பம்‌ ஆகியவை 
நாச்சியார்‌ மட்டும்‌ பெற்றத்தின்மேல்‌ அமர்ந்த காட்சியைத்‌ தருகின்றன. பெற்ற நாச்சியார்‌: 
சிற்பத்தை பெரியகளக்கதை ஆதித்தேசுரம்‌ காமகோட்டத்துக்‌ கருவறையில்‌ பார்க்கலாம்‌. . 
இது போன்ற சிற்பம்‌ தமிழகத்தில்‌ வேறெங்குமில்லை. 


ஆனைக்கீஸ்வரமுடையார்‌ - அத்திகோசத்தார்‌ 

ஆனைமலை சோமேசுரர்‌ கல்வெட்டுகள்‌ ஆனைக்கீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ 
என்றொரு கோயிலைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகின்றன. ஆனைக்‌8ஸ்வரமுடையார்‌ கோயில்‌ 
அத்திகோசத்தார்‌ என்ற குழுவினரால்‌ கட்டப்பெற்றிருக்க வேண்டும்‌. கொங்கு நாட்டில்‌ 
மக்கள்‌ குழுவினர்‌ கட்டிய கோயில்கள்‌ மிகுதியும்‌ உண்டு. அக்கசாலைகள்‌ கட்டிய அக்க 
சாலீஸ்வரம்‌, ஐந்‌ நூற்றுவர்‌ கட்டிய ஐந்‌. நூற்றீசர்‌, சித்திரமேழி பெரிய நாட்டினர்‌ கட்டிய 
சித்திரமேழியீசுரர்‌, சித்திரமேழி விண்ணகர்‌, சித்திரமேழி பிள்ளையார்‌ கோயில்‌ என 
மக்கள்‌ குழுவினர்‌ கட்டிய கோயில்கள்‌ மிகுதியும்‌ உள்ளன. அதுபோலவே அத்திகோசத்‌ 
தார்‌ கட்டிய கோயில்‌ ஆனைக்கீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ ஆகலாம்‌. மேலும்‌ 
அத்திகோசத்தார்‌ குழு பற்றிய கல்வெட்டு ஒன்று ஆனைமலையில்‌ உள்ளது. 
வட்டெழுத்தில்‌ அமைந்த அக்கல்வெட்டு முழுமையும்‌ பொறிந்து விட்டது. சில 
எழுத்துகள்‌ மட்டுமே உள்ளன. கல்லின்‌ பின்‌ புறத்தில்‌ அத்திகோசத்தார்‌ சிற்பங்கள்‌ 
உள்ளன. கல்வெட்டு கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டிற்குரியது. 


அத்திகோசத்தார்‌ பற்றிக்‌ கூறும்‌ முதல்‌ கல்வெட்டு பூலாங்குறிச்சிக்‌ கல்வெட்டாகும்‌. 
இக்கல்வெட்டு கி.பி. 5-6ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது. கல்வெட்டில்‌ 
'அத்திகோயத்தாரும்‌ உள்மனையாரும்‌ நாற்பாற்றிணைகளும்‌' என்று கூறப்பெ றுகின்றது. 
அரசன்‌ கோயில்களுக்குக்‌ கொடை அளிக்கும்‌ போது உடனிருந்தவர்களில்‌ 
அத்திகோசத்தாரும்‌ அடங்குவர்‌. மேலும்‌ பெருங்கதையில்‌ உதயணன்‌ உருமன்னுவர்‌ 
முதலிய படைத்தலைவர்களுக்கு படை விருத்தி அளிக்கும்போது உடனிருந்தவர்கள்‌ 
அத்திகோசத்தார்‌, மனைப்பெரும்சனம்‌, காவிதி மாக்கள்‌, தணைகள்‌ ஆகியோர்‌ குறிக்கப்‌ 
பெறுகின்றனர்‌. பூலாங்குறிச்சிக்‌ கல்வெட்டில்‌ கூறப்பெறுபவர்களில்‌ பலர்‌ 
பெருங்கதையில்‌ குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. அதனால்‌ பெருங்கதை பூலாங்குறிச்சி 
காலத்தைச்‌ சேர்ந்ததோ என்று கருதவேண்டியுள்ளது. அத்தி கோசத்தார்‌ கீழைச்‌ 
சாளுக்கியர்‌, தெலுங்குச்‌ சோழர்கள்‌, விஷ்ணு குண்டினர்‌ செப்பேடுகளில்‌ கொடையின்‌ 
பாதுகாவலர்களாகக்‌ குறிக்கப்பெறுகின்றனர்‌. இவை கி.பி. 6-7 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தவை. இதுவரை கூறப்பெற்ற சான்றுகள்‌ மட்டுமின்றி கேரளத்திலும்‌ 
அத்திகோசத்தார்‌ பற்றிய கல்வெட்டு ஒன்று கிடைத்துள்ளது. அக்கல்வெட்டில்‌ 
அத்திகோசம்‌, சிற்றத்தாணி, குணவாயிற்கோட்டம்‌ ஆகியவை குறிக்கப்பெறுகின்றன. 
கோவை மாவட்டம்‌, உடுமலைவட்டம்‌ கண்ணாடிபுத்தூரில்‌ கல்வெட்டு இல்லாமல்‌ ஓர்‌ 
அத்தி கோசக்‌ குழுச்‌ சிற்பம்‌ கிடைத்துள்ளது. மேலே காட்டிய சான்றுகள்‌ 
அத்திகோசத்தார்‌ தென்னிந்தியா முழுவதும்‌ பரவலாக செயல்பட்டனர்‌ என்பதை 
உறுதிப்படுத்தும்‌. 


நன்னன்‌ - நன்னனூர்‌ 

சங்க காலத்தில்‌ நன்னன்‌ என்ற பெயருடன்‌ சில வேளிர்‌ வாழ்ந்தனர்‌. மேற்குக்‌ 
கடற்கரையில்‌ ஏழிற்குன்றத்தைச்‌ சுற்றியிருந்த பகுதியை ஆண்ட நன்னன்‌ கொங்கானம்‌ 
கிழான்‌ என்று அழைக்கப்பெற்றான்‌. செங்கண்மாத்து (தற்கால செங்கம்‌) நன்னன்‌ சேய்‌ 
நன்னன்‌ என்பவன்‌ மலைபடுகடாத்தின்‌ பாட்டுடை தலைவன்‌. தி.பி.12 ஆம்‌ நூற்றாண்டுக்‌ 
கல்வெட்டுகளில்‌ ஆனைமலை நன்னனூர்‌ என்று அழைக்கப்பெறுகின்றது. இந்தப்‌ பெயர்‌ 
பண்டை நாளில்வாழ்ந்த நன்னன்‌ என்ற பெயருடன்‌ தொடர்புடையதாக உள்ளது. ஒரு 
சாரார்‌ பெண்‌ கொலை புரிந்த நன்னன்‌ வாழ்ந்த இடம்‌ இன்றைய ஆனைமலை என்றும்‌, 
அங்குள்ள மாசானி அம்மனே நன்னனால்‌ கொலை செய்யப்பெற்ற பெண்‌ என்றும்‌. 
கூறிவருகின்றனர்‌. ஆனால்‌ பெண்‌ கொலை புரிந்து நன்னன்‌ ஆனைமலையில்‌ வாழ்ந்தவன்‌. 
அல்லன்‌. அவன்‌ மேற்குக்‌ கடற்கரையிலிருந்த கொங்கணத்து நன்னன்‌ ஆவான்‌. 
ஆனைமலை பாலக்காட்டுக்‌ கணவாயிலிருந்தமையால்‌ இந்தப்‌ பெயர்‌ அவ்வூருக்கு 
வழங்கப்பெற்றிருக்க வேண்டும்‌. பாலக்காட்டுக்‌ கணவாய்‌ சங்க காலத்தில்‌ வாணிக வளம்‌ 
கொழிக்கும்‌ பகுதியாக விளங்கியது. அதனால்‌ அப்பகுதி சேரர்களுக்கும்‌, நன்ன 
மரபினர்க்குமிடையில்‌ கைம்மாறிக்‌ கொண்டே இருந்தது. பாலக்காட்டுக்‌ கணவாயும்‌, 
ஆனைமலைப்‌ பகுதியும்‌ நன்னன்‌ மரபினர்‌ வசம்‌ சிலகாலம்‌ இருந்திருக்க வேண்டும்‌. அந்தக்‌ 
காலகட்டத்தில்‌ ஆனைமலை நன்னன்‌ மரபினர்‌ தலைநகராகவும்‌ விளங்கியிருக்கலாம்‌. 
அப்போதோ அல்லது பின்னாளிலோ நன்னனூர்‌ என்று பெயர்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. 
இவ்வூர்‌ அருகில்‌ நாற்பது ரோமானிய வெள்ளிக்காசுகள்‌ கிடைத்துள்ளன. அவை 
டைகரீஸ்‌ என்ற மன்னன்‌ வெளியிட்ட காசுகள்‌. நன்னன்‌ தலைநகர்‌ பாழியில்‌ காசுகளைப்‌ 
புதைத்து வைத்திருந்தான்‌ என்று சங்க இலக்கியம்‌ கூறும்‌. அந்த வகையில்‌ நன்னன்‌ 
வாணிக வழிகளைத்‌ தன்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்திருந்தான்‌ எனலாம்‌. நன்னனின்‌ 
அதிக்கம்‌ நீண்ட நாட்கள்‌ நீடிக்கவில்லை என்பது மற்றொரு சங்கப்‌ பாட்டால்‌ விளங்கும்‌. 
சேர மன்னன்‌ ஒருவன்‌ நன்னனுடைய ஆதிக்கத்தை நீக்கினான்‌ என்று கூறும்‌. அதனால்‌ 
பாலக்காட்டுக்‌ கணவாயும்‌ ஆனைமலைப்‌ பகுதியும்‌ மறுபடியும்‌ சேரர்‌ வசம்‌ சென்று 
விட்டது. மேலும்‌ நன்னன்‌ மரபில்‌ வந்த ஒருவன்‌ நன்னன்‌ உதியன்‌ என்று பெயர்‌ வைத்துக்‌ 
கொண்டான்‌. இப்பெயர்‌ நன்னன்‌ மரபினர்‌ சேரர்களுக்குக்‌ ஒழ்‌ படிந்து விட்டதையே 
காட்டுகின்றது. 


எறிச்சில்‌ பொழில்‌ வாய்ச்சி 

இன்றைய பொள்ளாச்சி இடைக்காலக்‌ கல்வெட்டுகளில்‌ எறிச்சில்‌ 
பொழில்வாய்ச்சி என்று அழைக்கப்பெற்றது. முன்னொட்டாக வரும்‌ எறிச்சில்‌ என்ற 
சொல்‌ குறிப்பிடத்தக்கது. எறிச்சில்‌ என்ற சொல்‌ கோநாட்டில்‌ (புதுக்கோட்டை) 
சங்ககாலத்திலிருந்தே வழக்கத்தில்‌ இருந்துள்ளது. கோநாட்டு எறிச்சிலூர்‌ மாடலன்‌ 


Vv 


மதுரைக்‌ குமரனார்‌ என்ற புலவர்‌ குறிக்கப்பெறுகின்றார்‌. பூலாங்குறிச்சி கல்வெட்டில்‌ 
பச்செறிச்சில்‌ மலை என்றொரு மலை குறிக்கப்பெ றுகின்றது. அது மட்டுமின்றி இன்றும்‌ 
புதுக்கோட்டைப்‌ பகுதியில்‌ எறிச்சி(ல்‌) என்ற ஊர்ப்‌ பெயர்கள்‌ உள்ளன. கோவை 
மாவட்ட கல்வெட்டுகளில்‌ சிறக்கெறிச்சில்‌, புத்தெறிச்சில்‌, நெருப்பெறிச்சில்‌ ஆகிய 
பெயர்கள்‌ பயின்று வருகின்றன. இந்தப்‌ பெயர்கள்‌ பல்லடம்‌ பகுதியில்‌ பயின்று 
வருகின்றன. எறிச்சில்‌ என்ற சொல்‌ எறி என்ற வேர்ச்‌ சொல்லிலிருந்து உருவான சொல்‌ 
ஆகலாம்‌. எறி என்பது அழி, கொல்‌, துண்டாக்கு ஆகிய பொருள்களில்‌ வழங்கப்பெற்றது. 
அதனால்‌ எறிச்சில்‌ என்ற சொல்‌ காடழித்து உருவாக்கப்பெற்ற ஊர்‌, அல்ல து நிலம்‌ என்ற 
பொருளில்‌ வழங்கியிருக்கலாம்‌. அதற்கு சிறந்த சான்று சிறக்கெறிச்சில்‌ என்ற ஊர்‌ 
பெயரே ஆகும்‌. கொங்கு நாட்டு வழக்கில்‌ 'சிறை' என்பது காட்டின்‌ ஓர பகுதி. 


எறிவீரபட்டனம்‌ 

இத்தொகுதியில்‌ எறிவீ ரபட்டனம்‌ பற்றி சில கல்வெட்டுகள்‌ கிடைக்கின்றன. அவை 
அனைத்தும்‌ ஒரே ஊரிலிருந்து கிடைக்கின்ற கல்வெட்டுகள்‌ ஆகும்‌. வெள்ளியங்காடு 
(மேட்டுப்பாளையம்‌ வட்டம்‌) என்ற ஊரிலிருந்து கிடைக்கின்ற கல்வெட்டுகள்‌ அவை. 
அவற்றில்‌ 'மாவண்டூரான ராஜேந்திர சோழ எறிவீரப்‌ பட்டனம்‌' என்று 
குறிக்கப்பெறுகின்றது. கொங்கு நாட்டின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ உள்ள மலை ஓரத்தில்‌ 
பலபட்டனங்கள்‌ உருவாக்கப்‌ பெற்றிருந்தன. மலை படு, பொருட்களை 
இப்பட்டனங்களுக்குக்‌ கொண்டுவந்து விற்று விட்டுச்‌ செல்வார்கள்‌. கடத்தூர்‌ 
(உடுமலை), பட்டணம்‌ (பொள்ளாச்சி), மாவண்டுர்‌ (மேட்டுப்பாளையம்‌) ஆகிய 
ஊர்களை இந்த. வகையில்‌ குறிப்பிடலாம்‌. மலை வாழ்‌ மக்களுக்கும்‌, சமவெளி 
மக்களுக்குமிடையில்‌ சுமுக உறவும்‌, முரண்பாடும்‌ மாறி மாறி இருந்து 
கொண்டேயிருந்தன. வீரப்பட்டணம்‌ வணிக வீரர்களுக்கு என உருவாக்கப்பெற்றது. 
அதனால்‌ இந்தப்‌ பட்டணங்களில்‌ வீரர்கள்‌ தங்கியிருந்தார்கள்‌ என்று கருதலாம்‌. 
வணிகப்பொருட்களின்‌ பாதுகாப்பு கருதியே இந்த எறிவீர பட்டணங்கள்‌ 
உருவாக்கப்பெற்றன. அதனால்‌ போரோ, பூசலோ, கலகமோ நடக்கும்‌ காலங்களில்‌ 
வாணிகர்கள்‌ தங்கிப்‌ பாதுகாப்பாக இருக்க வேண்டும்‌ என்ற எண்ணத்தில்‌ 
உருவாக்கப்பெற்றது. மாவண்டூர்‌ எறிவீரப்பட்டணம்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி மலை 
அடிவாரத்தில்‌ இருந்தமையால்‌ மலைபடு பொருட்கள்‌ இங்குக்‌ கொண்டுவரப்பெற்று 
விற்கப்பெற்றன. 


அரசியல்‌ புவியியல்‌ 
வீரகேரளர்களில்‌ அதிசய சோழன்‌ என்ற மன்னனுடைய கல்வெட்டு ஒன்று 
கிடைத்துள்ளது. அக்கல்வெட்டில்‌ மீமீசல்‌ நாடு என்றொரு நாடு குறிக்கப்பெ றுகின்றது. 


ப்‌ 


இந்நாடு மலைப்பகுதியிலிருந்தமையால்‌ இப்பெயர்‌ ஏற்பட்டி ருக்கலாம்‌. கொழுமத்தில்‌ 
கிடைக்கும்‌ மற்றொரு கல்வெட்டு ஏழுநாடுகளைப்‌ பற்றிக்‌ குறிக்கின்றது. அவை 
கரைவழிநாடு, வெண்டையூர்க்கால்‌ நாடு, வீரகேரள வளநாடு, காவிடிகாநாடு, 
வாயறைக்காநாடு, நல்லூர்க்கா நாடு, வையாவி நாடு, பேரூர்‌ நாடு ஆகியன. 
கொங்குநாட்டுக்‌ கல்வட்டுகளில்‌ கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டுவரை நாட்டுச்‌ சபை பற்றிய 
கல்வெட்டுகள்‌ கிடைக்கவில்லை. ஆனால்‌ நாட்டுத்‌ தலைவர்கள்‌ பற்றிக்‌ 
கூறப்பெறுகின்றது. நாட்டுக்‌ கருமமாராய்வார்‌, நாட்டுச்‌ சாமந்தர்‌ என்று குறிக்கப்பெறும்‌ 
தலைவர்கள்‌ ஆட்சி செய்தார்கள்‌. கி.பி. 14ஆம்‌ நூற்றாண்டு கல்வெட்டுகளில்‌ நாட்டுச்‌ 
சபை குறிக்கப்‌ பெறுகின்றது. 


தென்குடுமர்‌ 

பல்லடம்‌ வட்டம்‌ பொங்கலூரிலிருந்து கிடைக்கும்‌ கல்வெட்டுகளில்‌ பூலுவரில்‌ 
தென்குடுமர்‌ என்பவரைப்‌ பற்றிக்‌ குறிக்கப்பெறுகின்றது. தென்குடுமர்‌ என்பதற்கு 
தேன்குடுமர்‌ என்றும்‌ வாசிக்கலாம்‌. குடுமர்‌ என்பதை குடும்பர்‌ என்று ஒரு சாரார்‌ 
கருதுகின்றனர்‌. 


ஐங்கை குடுமிச்சி 

சிறக்கெறிச்சில்‌ கல்வெட்டு ஒன்றில்‌ அனுத்திர பல்லவரையன்‌ ஐங்கை 
குடுமிச்சிகளில்‌ பல்லவரைசி என்பவர்‌ கோயிலுக்குக்‌ கொடை அளித்துள்ளார்‌. ஐங்கை 
குடுமிச்சிகள்‌ என்பது ஐங்கைத்‌ தொழு என்பதுடன்‌ தொடர்புடையதாக உள்ளது. 
ஐங்கைத்‌ தொழு என்பது ஓர்‌ ஊரிலிருந்த ஒரு பகுதி ஆகும்‌. குடுமிச்சி என்பது குடுமர்‌ 
என்பதன்‌ பெண்பால்‌ பெயர்‌ என்றும்‌ கருதப்பெறுகின்றது. 


ஒரு செப்பேடு 

இருகூரில்‌ வாழும்‌ திரு. இராமசாமி குருக்கள்‌ என்பவரிடம்‌ இரண்டு ஏடுகள்‌ 
கொண்ட ஒரு செப்பேட்டுத்‌ தொகுதி உள்ளது. இந்த ஏடுகளுடன்‌ மற்றொரு ஏடும்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌. முதல்‌ ஏடும்‌, மூன்றாம்‌ ஏடும்‌ உள்ளன. முதல்‌ ஏட்டில்‌ அரசன்‌ 
அ.ட்சியாண்டும்‌ மற்றும்‌ கொடை பெற்ற பிராமணர்‌ குடும்பம்‌ கொடை அளித்த அரசன்‌ 
தடும்பத்திற்கு ஒரு நூற்றாண்டு காலமாக (கி.பி. 985- 1100) செய்த பணிகள்‌ பற்றிக்‌ 
கூறப்பெறுகின்றது. இடையிலிருந்த ஏட்டில்‌ கொங்குச்‌ சோழர்‌ உத்தம சோழனுக்கும்‌, 
வீரகேரளன்‌ இராஜராஜனுக்கு மிடையில்‌ நடைபெற்ற பூசலைப்‌ பற்றிக்‌ கூறுகின்றது. 
கி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிலிருந்து இரு அரச மரபுகளுக்குமிடையில்‌ 
மரண்பாடுகள்‌ தொடர்ந்து இருந்தன. அதற்காக இருமரபினரும்‌ காரைத்‌ தொழுவில்‌ 
2காட்டைகளைக்கட்டினர்‌. வீரகேரளர்கள்‌ கட்டிய கோட்டைக்கு வஞ்சகர்‌ வஞ்சகன்‌ 


vi 


கோட்டை என்று பெயர்‌. கொங்குச்‌ சோழர்கள்‌ கட்டிய கோட்டைக்குத்‌ தெற்கில்‌ ஒரு 
பள்ளிப்‌ படை இருந்துள்ளது. அதற்கு மூத்த அப்பாட்டர்‌ பள்ளிப்படை என்று பெயர்‌. 
கொங்கு நாட்டில்‌ இது ஒன்றே பள்ளிப்படைக்‌ கோயிலாகும்‌. 


இந்தச்‌ செப்பேட்டில்‌ கூறப்பெறும்‌ கொடைகள்‌ வேறுபட்ட தன்மையுடையவை. 
பணி செய்த பிராமணர்‌ குடும்பத்திற்கு வெள்ளலூர்‌, பேரூர்‌ கோப்பாடி, தென்கரை 
சூரலூர்‌, வட. கரை சூரலூர்‌, வாயறைக்க நாட்டு ஊர்கள்‌ ஆகியவற்றில்‌ உள்ள சிவன்‌ 
கோயில்கள்‌ காணியாட்சி உரிமை அளிக்கப்‌ பெற்றுள்ளது. மேலும்‌ இரட்டைகால்‌ 
வைத்துக்‌ கொள்ளவும்‌, சாந்து பூசிக்‌ கொள்ளவும்‌, ஆண்‌ வாரிசு ஒற்றைச்‌ சங்கு ஊதிக்‌ 
கொள்ளவும்‌, பெண்‌ வாரிசு ஒற்றைச்‌ சங்கு ஊதிக்கொள்ளவும்‌ உரிமை அளிக்கப்‌ பெற்ற 
செய்தி கூறப்பெறுகின்றது. 


இந்தச்‌ செப்பேடு பலவகையிலும்‌ சிறப்புடையது. வீரகேரளர்கள்‌ பற்றிய செப்பேடு 
இது ஒன்றே ஆகும்‌. செப்பேட்டைப்‌ பொறிக்கும்‌ முறை இச்செப்பேட்டின்‌ மூலம்‌ 
தெரிகின்றது. முதலில்‌ எழுத்திற்குப்‌ புள்ளியிட்டு சரி தவறு சரிபார்த்‌ துப்‌ பின்‌ கோடிட்டு 
எழுத்தாக ஆக்கியுள்ளனர்‌. சான்றுக்கு ஓர்‌ எழுத்தை எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. '௬' என்ற 
எழுத்தை எடுத்துக்‌ கொள்வோம்‌. முதலில்‌ என்று புள்ளியிட்டு எழுதி விட்டுப்‌ 
பிறகு என்று எழுதியுள்ளனர்‌. கொங்கு நாட்டில்‌ வட்டெழுத்து 
கல்வெட்டுகளில்‌ பிழையின்றி எழுதும்‌ நிலை இருந்துள்ளது. ஆனால்‌ தமிழ்‌ எழுத்தை 
எழுதும்‌ போது பிழையுடன்‌ எழுதும்‌ நிலையே இருந்துள்ளது. வட்டெழுத்து பல 
நூற்றாண்டுக்காலம்‌ வழக்கத்திலிருந்தமையால்‌ பிழையின்றி எழுதும்‌ நிலை 
உருவாகியிருக்கவேண்டும்‌. அதே நேரத்தில்‌ சோழர்கள்‌ தமிழ்‌ எழுத்தை 
அறிமுகப்படுத்திய பின்‌ தமிழ்‌ எழுத்தை மட்டும்‌ பயன்படுத்தினர்‌. கொங்கில்‌ முதலில்‌ 
தமிழ்‌ எழுத்து வழக்கில்‌ இன்மையால்‌ பிழையின்றி எழுதும்‌ நிலை உருவாகவில்லை. 
இப்பகுதியில்‌ உள்ள கோயில்‌ கல்வெட்டுகளில்‌ தமிழ்க்கல்வெட்டுகள்‌ பிழையுடன்‌ 
இருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. வட்டெழுத்து 11 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிலிருந்து 
வழக்கொழிந்து விட்டது. தமிழ்‌ எழுத்து வழக்கத்தில்‌ வந்த பின்னும்‌ தமிழ்‌ எழுத்துப்‌ 
பயிற்சி உள்ளவர்கள்‌ குறைவாகவே இருந்துள்ளார்கள்‌. 


viii 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 179/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : ல 

வட்டம்‌ : பொள்ளாச்சி ரவ்ற்று ஆண்டு : கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 

ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ர 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர்‌ - 

அரசு : ஸ்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ ட்‌ ளு எண்‌ டதத. 

இடம்‌: சிவன்‌ கோயில்‌ தனிக்கல்‌. தற்போது கோவை அகழ்வைப்பகத்தில்‌ 
உள்ளது. 


குறிப்புரை: வெண்டையூர்க்கால்‌ வீரகேரள வளநாட்டு நன்னனூரில்‌ 
கூத்தாடும்‌ தேவர்‌, பிராட்டியார்‌ திருமேனிகள்‌ பூசைக்காக கூத்தன்நம்பி 
என்பான்‌ வழங்கிய நிலக்கொடை பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு: 
1. [வெண்டையூர்க்‌] கால்‌ வீரகேரள வளநாட்டு நன்னனூர்‌ 
2. யில்‌ கூத்தாடும்‌ சேவர்‌ பிராட்டி. . . 
2. நமையால்‌ அவநேந்‌ கூத்தந்நம்‌[பி] 
4. ம....க்கும்‌ா[ஸம்‌] ஆறுக்கு... 
5. பணிநாந்‌ நாழியாக பூவிரண்டு. . . 
6. ... விடங்கலட்டநேன்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 180/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ட 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 12 ஆம்‌ நூஆ. 
ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 214 / 1927-28 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 8௯ 
அரசு :  வீரகேரளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  அதிராஜராஜதேவர்‌ எண்‌ இ 
இடம்‌: சிவன்‌ கோயில்‌ கருவறை தெற்கு ஜகதி. 


குறிப்புரை: வீரகேரளவளநாட்டுநன்னனூர்‌ (ஆனைமலை) ஆளுடையார்‌ 


நக்காண்டாற்கு வெள்ளாளன்‌ மணவாட்டி ஒருத்தியும்‌, வெள்ளான்‌ 


பூதந்தை கூட்டத்தைச்‌ சேர்ந்த ஒருவனும்‌ நந்தாவிளக்கு எரிக்க 10 கழஞ்சு 


பொன்‌ கொடை 


கல்வெட்டு: 


i, ஹஷிய்ரீ கோ அதிராஜராஜ தேவற்கு கோனேரின்மை கொண்டான்‌ 
வீரகேரளவள நாட்டு நன்னனூர்‌ ஆளுடையார்‌ நக்காண்டாற்கு 
3மற்படியூரில்‌ வெள்ளாளந்‌ வட்டமணியனான அதிராசராச 


வஞ்சிவேளாந்‌ மணவாட்டியாந 


2. . . . த்‌ தேவற்குத்‌ திருநந்தா விளக்கொன்றுக்கு மேற்படியூர்‌ 
வெள்ளாளரில்‌ பூதந்தைகளில்‌ மனியமறையனான இராசராச 
வல்லவரையன்‌. . . வாருதியரு வைத்த பொன்‌ பதிங்கழஞ்சும்‌ . . . 


3. ... இவ்வூரில்‌... 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 181/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 ல 

வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 12 ஆம்‌ நூஆ 
ஊர்‌ ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ்‌ 221 / 1927-28 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந 

அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரசோழன்‌ எண்‌ | 


சிவன்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ தெற்கு ஜகதி. 


குறிப்புரை: கொழுமம்‌ ஊரைச்‌ சேர்ந்த இடையன்‌ ஒருவன்‌ நன்னனூர்‌ நக்காண்டார்‌ 


கோயிலில்‌ உமாசகிதர்‌ இருமேனியை எழுந்தருளுவித்தான்‌. 
இத்திருமேனியின்‌ பூசைக்காக மன்னன்‌ 3 மா நிலம்‌ கொடை தர, 
சோழகுல மாணிக்கச்‌ சதுர்வேதி மங்கலத்து சபையும்‌, நன்னனூர்‌ ஊர்‌ 
அமைப்பும்‌ இந்நிலத்தைப்‌ பெற்று மேற்படி திருமேனிக்கான பூசையைச்‌ 


சிறப்பாக மேற்கொண்டனர்‌. 


கல்வெட்டு: 


i. 


ஹஹிஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ கோனேரின்மை கொண்டான்‌ 
வீரகேரளவளநாட்டுச்‌ சோழகுல மாணிக்கச்‌ சருப்பேதி மங்கலத்துச்‌ 
சபையாற்கு[ம்‌] நன்னனூர்‌ ஊராற்கும்‌ நம்மோலை 


குடுத்தபடியாவது தங்களுரில்‌ ஆளுடையார்‌ நக்காண்டார்‌ கோயிலிலே 
கொளுமத்திருக்கும்‌ இடையரில்‌ மாதன்‌ மஞ்சனான மனுதிங்க 
பல்லவரையந்‌ ௨ மாஸிஹிதமாக எழுந்தருளுவி 


த்த அழகவிடங்கப்‌ பெருமாளுக்கு அமுதுபடிப்புறமாக நான்விட்ட 
நிலம்‌ மூன்றுமாவும்‌ தங்களுரில்‌ வீரசோழ மன்னறையில்‌ ஸ்ரீ. 
குரித்தான . . . கால்‌... ந்துகாடு வெட்டித்திருத்தி 


க்‌ கொள்வார்களாகவும்‌ இன்னிலம்‌ மூன்றுமாவும்‌ இறையிலி 
தேவதாயம்‌ எலவை யுகவை மற்றும்‌ ஏப்பேற்பட்டது 
கொள்ளாதோமாகவும்‌ இன்னிலம்‌ மூன்றுமாவும்‌. . . 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 182/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ரீக 

வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 223 / 1927-28 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ : 4 


இடம்‌: 


சோமேசுரர்‌ கோயில்‌ அம்மன்‌ சந்நிதி தெற்கு ஜகதி. 


குறிப்புரை: பாண்டி மண்டலத்து மண்ணையார்‌ கோட்டை திருமடை விளாகத்து 


சுந்தரப்‌ பெருமாள்‌ வாழ்தவித்தாரான பல்லவராயர்‌ அன்னையார்‌ 
பெயரால்‌ நன்னனூர்‌ சிவன்‌ கோயில்‌ வளாகத்திற்குள்‌ திருக்காமக்‌ 
கோட்ட நாச்சியார்‌ பெற்ற நாச்சியார்‌ என்னும்‌ கோயிலைக்‌ கட்டினார்‌,. 
இந்நாச்சியார்‌ அமுதுபடிக்காக அளித்துள்ளார்‌. 150 பணம்‌ கொடை , 
பொன்னைப்‌ பெற்ற பிராமணர்‌ இப்பணிக்காக ஆண்டுதோறும்‌ முப்பது 
கலம்‌ 5 குறுணி நெல்லை ஈரப்பதம்‌ நீக்கி திருமடைப்பள்ளி வாசலில்‌ 
வைத்து அளந்து கொடுத்தனர்‌. 


கல்வெட்டு: 


தக 


ஷஹிஸ்ரீ கோற்சடையபன்மரான திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீசுந்தர 
பாண்டிய தேவற்கு யாண்டு ம௪ வது மகரநாயற்று பூர்வபக்ஷத்து வ 
றெணியும்‌ ஞாயிற்றுக்கழமையும்‌ பெற்ற பூசத்து நாள்‌ 
வெண்டையூர்க்கால்‌ வீரகேரள வளநாட்டு நன்னனூர்‌ ஆளுடையார்‌ 
ஆன$ஸ்வரமுடைய நாயனார்க்கு பாண்டி மண்டலத்து இருஞ்சே 


ரனாட்டு மண்ணையார்‌ கோட்டையில்‌ உடையார்‌ சர்யேவரமுடைய 
நாயனார்‌ திருமடைவிளாகத்து சுந்தரப்‌ பெருமாள்‌ வாழ்வித்தாரான 
பல்லவராயர்‌ மாதாக்கள்‌ பேராலே. யேறியருளப்‌ பண்ணின 
திருக்காமக்கோட்ட நாச்சியார்‌ பெற்றநாச்சியார்க்கு வீரகேரளவள 
நாட்டு வீரக்கழல்‌ அழகிய சோழச்சதுர்வேதி மங்கலத்து திருவாதவூர்‌ 
ஸ்ரீ 


நாராயண பட்ட குமரன்தம்பி வேந்தஸ்வாமி பட்டரும்‌ இவன்தம்பி 
அனந்த நாராயண பட்டரும்‌ இவன்‌ தம்பி சிவதேவ பட்டரும்‌ 
இந்நால்வரோம்‌ உபயத்துக்குக்‌ கல்வெட்டிக்‌ குடுத்த பரிசாவது 
இந்நாச்சியார்‌ பெற்றநாச்சியார்க்கு அமுதுபடிக்கு நாளொன்றுக்கு 
நெல்லு குறுணியாக ஆண்டொன்றுக்கு நெல்லு முப்பதின்கலனே 
ஐங்குறுணிப்ப 

பதக்காக எங்களுக்குப்‌ பிள்ளை பல்லவராயன்‌ தந்த இராசி பணம்‌ 
புள்ளி . . . ஈ௫௰ இப்பணம்‌ நூற்று ஐம்பதுக்கும்‌ இந்நாச்சியார்க்கு 
அமுதுபடிக்கு கற்பத. . . த்தைமூவா . . . ஈரவாசி நீக்கி கோயிற்‌ 
காலாலே திருமடைப்பள்ளி வாசலிலே ஆண்டுதோறும்‌ 


சந்திராதத்தவரை அளந்து குடுப்போமாகவும்‌ அளந்து 
குடாதொழியில்‌ வீரபத்ரகள்‌ மண்கலம்‌ தகத்தும்‌ 


உண்கலமெடுத்தும்‌ மற்றும்‌ வயிராக்கியஞ்‌ செய்து அளப்ப. . . இந்த 
உபயம்‌ நெல்லு முப்பதின்‌ கலனே ஐங்குறுணியும்‌ எங்கள்‌ மக்கள்‌ 
மக்கள்‌ சந்திராதித்தவரை அளப்போமாக கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ 
நாச்சியார்‌ பெற்றநாச்சியார்க்கு நாராயணபட்டரும்‌ 
வேந்தஸ்வரபட்டரும்‌ அனந்த நாராய 


ண பட்டரும்‌ சிவதேவ பட்டரும்‌ இந்நால்வரோமும்‌ . . 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 183/2004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 20 2 


பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 14 ஆம்‌ நூ.ஆ. 
ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 222 / 1927-28 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

வீரவல்லாளன்‌ [1 எண்‌ ri 


சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குத்‌ குமுதம்‌. 


நன்னனூர்‌ (ஆனை மலை) ஆனைக்கீஸ்வரர்‌ கோயில்‌ பெற்ற நாச்சியார்‌ 
கோயிலுக்கு முன்பு வழங்கிய நிலக்‌ கொடையை வீரக்கழல்‌ அழகிய 
சோழர்‌ சதுர்வேதி மங்கலத்துச்‌ சபையார்‌ போசள அரசன்‌ காலத்திலும்‌ 
மீண்டும்‌ உறுதிபடுத்தி வழங்குதல்‌. மன்னறை, கண்ணாறு, கொண்டோடி 
முதலிய சொற்கள்‌ குறிப்பிடத்தக்கன. 


1. ஹூஷூஸ்ரீ வீரவல்லாள தேவர்‌ பிருதுவிராட்சியம்‌ பண்ணி 


அருளாநின்ற வெகுதானிய சம்வச்சரத்து மார்கழி நாள்‌ 
வெண்டையூர்க்கால்‌ வீரகேரள வளநாட்டு வீரக்கழல்‌ 
திருமங்கலத்துடையோம்‌ நன்னனூர்‌ ஆளுடையார்‌ ஆனக்கீஸ்வர 


2. முடையார்‌ கோயிலில்‌ வாழ்வித்தாரான பல்லவராயர்‌ மாதாக்கள்‌ 
பேராலே இவர்‌ உகந்தருளப்‌ பண்ணின நாச்சியார்‌ பெற்ற 
நாச்சியார்க்கு முன்னாளில்‌ நாராயண பட்டர்‌ உள்ளிட்ட . . . 
ஆண்டொன்றுக்குக்‌ குடுப்பதான நெல்லுக்கு பதிந்‌ கலத்துக்கு இவ்வூ 


3. டுசு முதல்‌ நாங்கள்‌ எங்களில்‌ இசைந்து இந்நெல்லுக்கு எங்களுரில்‌ 
அருவானாதித்தன்‌ மன்னறையில்‌ கண்ணாற்றுக்குக்‌ கழ்‌ சிறகுதடி .. 


நு. 


. . கீழ்பாற்கெல்லை இராமபட்டர்‌ நிலத்துக்கு மேற்கும்‌ 


வடபாற்கெல்லை அனந்தநாராயண பட்டர்‌ நிலத்துக்குத்‌ தெற்கும்‌ 


6 


10. 


மேற்பாற்கெல்லை கண்ணாற்றுக்கு இழக்கும்‌ தென்பாற்கெல்லை 
திருவெண்காடுடையார்‌ நிலத்துக்கு வடக்கும்‌ இந்நான்கெல்லையில்‌ 
நடுவுபட்ட . . . இந்நிலம்‌ அரைக்காணி முந்திரிகையும்‌. . . இந்த மேல்‌ 
சிறகு தடி . . . நிலத்துக்கு 8ழ்பாற்கெல்லை இக்கண்ணாற்றுக்கு 
மேற்கும்‌ 

வடபாற்கெல்லை கிழக்கும்‌ தென்பாற்கெல்லை மேற்படியார்‌ 
நிலத்துக்கு. . . கிற கொண்டோடிக்கு வடக்கும்‌ இந்நான்கெல்லையுள்‌ 
நடுவுபட்ட கார்‌. . 


கையும்‌ இக்கண்ணாற்று இச்சிறகு . . . நிலத்துக்கு 
கீழ்ப்பாற்கெல்லை இக்கண்ணாற்றுக்கு மேற்கும்‌ வடபாற்கெல்லை 
ஸ்ரீராமபட்டர்‌ நிலத்துக்குப்‌ பாய்கிற கொண்டோடிக்கு வடக்கும்‌ 
மேல்பாற்கெல்லை அனந்தநாராயண பட்டர்‌ நிலத்துக்கும்‌ கிழக்கு 


. . . மேற்படியார்‌ நிலத்துக்குப்‌ பாய்கிற கொண்டோடிக்கு வடக்கு 
இன்னான்‌ கெல்லையுள்‌ நடுவுபட்ட இந்நிலம்‌ காணியும்‌ ஸ்ட 
இந்நிலமும்‌ காணியும்‌ இக்கோயில்‌ காணியுடைய சிவப்பிராமணர்‌ 
அனுபவித்து இவ்‌ அமுதுபடி செலுத்தி. . 


... இந்நிலத்தால்‌ வரும்‌ கடமை விநியோகம்‌ உபாதி வெட்டி மற்றும்‌ 
எப்பேர்பட்டனவும்‌ ஊரிலே இறுத்துக்‌ குடுப்போமாகவும்‌ 
இப்படிக்கு இந்நிலம்‌ முக்காணியும்‌ சந்திராதித்தவரை செல்ல 
செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ குடுத்தோம்‌. . . 


யும்‌ செல்ல ஊரிலே இறுத்துக்‌ குடுப்போமாக ஊர்‌ இறையிலியாக 
விட்டோம்‌ வீரக்கழல்‌ அழகிய சோழ சதுர்வேதி மங்கலத்து 
சபையோம்‌ இப்படிக்கு இவை திருவாதவூரில்‌ ஊர்‌. . . 

நநா. . . டயன்‌ எழுத்து இப்படிக்கு சபையார்‌ சொல்ல (இந்த சாதனம்‌ 


எழுதினமைக்கு இவ்வூர்‌ ஊரார்க்கு இரையூருடையான்‌ 
மாலைதாழ்மாராயன்‌ எழுத்து 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 184/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 14 

வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 224 / 1927-28 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு தக 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 2. ட 


சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு ஐகதி. 


குறிப்புரை: நன்னனூர்‌ சிவன்‌ கோயில்‌ வளாகத்திற்குள்‌ அமைக்கப்‌ பெற்ற 


திருக்காமக்கோட்டத்து நாச்சியார்‌ பெற்ற நாச்சியார்‌ அமுதுபடிக்காக 
ஆண்டு ஒன்றுக்கு 30 கலம்‌ நெல்‌ கொடை. இக்கொடையை 
அளித்தவர்‌ வடக்கிலூர்‌ ஊரவர்‌. 


கல்வெட்டு: 


Ei 


ஹஹிறஹீ . . . பன்மரான திருபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீசுந்தர 
பாண்டியதேவற்கு யாண்டு ய௪ வது . . . பூர்வபக்ஷத்து . . . நாயற்றுக்‌ 
கிழமையும்‌ பெற்ற பூசத்து நாள்‌ வெண்டையூர்க்கால்‌ வீரகேரள 
வளநாட்டு நன்னனூர்‌ ஆளுடையார்‌ ஆனக்கீஸ்வரமுடைய 
நாயனார்க்கு பாண்டி மண்டலத்து இருஞ்சோனாட்டு 


மண்ணையார்‌ பெருமாள்கோட்டையில்‌ உடையார்‌ 

து 
ஸர்ஹேவரமுடைய நாயனார்‌ திருமடைவிளாகத்து சுந்தர பாண்டிய . 
... நாராயணப்‌ பல்லவராயர்‌ மாதாக்கள்‌ பேராலே ஏறியருளப்‌ 
பண்ணின திருக்காமக்கோட்ட நாச்சியார்‌ பெற்ற நாச்சியார்‌ வீரகேரள 
வளநாட்டு வடக்கிலூரான வீ 


ர பாண்டிய நல்லூர்‌ ஊரவரோம்‌ உபையத்துக்குக்‌ கல்வெட்டி. . . 
குறுணியாக . . பரிசாவது இந்நாச்சியார்‌ பெற்ற நாச்சியார்க்கு 
அமுதுபடிக்கு நாளொன்றுக்கு நெல்லு . . . ஆண்டொன்றுக்கு 
முப்பதின்‌ கலனே செய்து உபையம்‌ அளப்பதாக எங்களுக்குப்‌ 


8 


பிள்ளை பல்லவராயர்‌ தந்த இராசிபாலையன்‌ ௱௫௰ இப்பணம்‌ 
நூற்று ஐம்பதுக்கும்‌ 

இந்நாச்சியாற்கு அமுதுபடிக்கு. . . காலாலே ஆண்டுதோறும்‌ 
இந்நெல்லு முப்பதின்‌ கலனும்‌ சந்திராதித்தவரை . . . அளந்து 
குடாதொழியில்‌ வீரபத்திரகள்‌ மண்கலம்‌ தகர்த்தும்‌ வெண்கலம்‌ 
மெடுத்தும்‌ மற்றும்‌ வயிராக்கியஞ்‌ செய்து அளப்பித்துக்‌ 
கொள்வராராகவும்‌ இப்படி. . . 

்‌ . உபைய நெல்லு முப்பதின்‌ கலனும்‌ ஆண்டுதோறும்‌ 
சந்திராதித்தவரை அளப்போமாக கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ நாச்சியார்‌ 
பெற்ற நாச்சியார்‌ திருக்காமக்‌ கோட்டம்‌ வீரபாண்டிய நல்லூர்‌ 


ஊரவரோம்‌ இப்படிக்கு அமரகோன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
அழகபாலன்‌ எழுத்து இப்படிக்கு இவை எழும்போதழகியான்‌ 
எழுத்து. . . 

கள்‌ சொல்ல இப்படிக்கு கல்வெட்டினமைக்கு இப்படியெழுதினேன்‌ 
பெரிய தேவன்‌ எழுத்து 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 185/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 24 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1192 ஆம்‌ நூ.ஆ 
ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 217/ 1927-28 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரசோழன்‌ எண்‌ 1 ஏ 
இடம்‌: சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு ஜகதி. 


குறிப்புரை: நன்னனூர்‌ சிவன்‌ கோயிலுக்கு சில வரிகளை மன்னன்‌ விட்டுக்‌ 
கொடுத்தமை பற்றியது. 


கல்வெட்டு: 

1. ஸஷஹிஸ்ரீ கோப்பரகேஸரி பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ 
ஸ்ரீவீரசோழ தேவற்கு யாண்டு உ௰௪ ஹஹிஸீ கோனேரின்மை 
கொண்டான்‌ வீரகேரள வளநாட்டு நன்னனூர்‌ 

2. வும்‌... பட்டவையும்‌ இறை கொள்ளாதோமாக யாண்டு இருபத்து 
மூன்றாவதன்‌ எதிராமாண்டு முதல்‌ கொள்ளாதோமாகவும்‌ 
இவ்வோலையிலும்‌ எழுத்திட்டுக்‌ குடுத்தோம்‌ (இது சந்திராதித்தவரை 

3. செல்வதாக செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ கொள்க நந்தமாரானார்‌ 
பாற்படுத்து குடுத்த செம்பியனுத்தர மந்திரி எழுத்து யாண்டு உ௰௪ 
வது நாள்‌. . . பன்மாஹஸ்வர ரக்ஷை 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ 
பொள்ளாச்சி 
ஆனைமலை 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 186 2004 


ஆட்சி ஆண்டு : 

வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டுஅறிக்கை னை 

முன்‌ பதிப்பு வ 

ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ இ 


சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குக்‌ குமுதம்‌. 


நன்னனூர்‌ சபையார்க்கு மன்னன்‌ வெளியிட்ட அரசாணை பற்றியது. 


ச ஸஸிஜஞஸ்ரீ ... கோனேரின்‌ 


2. மை கொண்டான்‌ வெண்டையூர்‌. த்‌ 


3. சதுர்வேதி மங்கலத்து சபையோர்‌ பக்கல்‌ ... 


4. இப்படி எல்லைக்கு வடக்கும்‌ திருநாற்‌ . . . 


5. பதின்‌ எழுகோல்‌ ஒப்பு செய்யப்பட்டு. . . 


6. பெருவழி முக்கோலுக்கு . . . ங்கல. . . 


7.  தீதவற்‌ செல்வதாக செம்பிலும்‌ சிலையிலும்‌ .. . 


8. ... குடமுங்குச்சியுங்‌ கொண்டு... 


9: ... குடுத்தேன்‌ ஆதிசைவச்‌ சக்கரவர்த்தி . . . 


10. யேன்‌ இத்தன்மம்‌ ஸ்ரீபன்மாஹ்முவர ரக்ஷை 


11 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 187/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : திரி 

வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1294 நூ.ஆ. 
ஊர்‌ ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 218/ 1927-28 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு fo 

அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ விக்கிரம சோழன்‌ [11 எண்‌ நி 


இடம்‌: 


சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குக்‌ குமுதம்‌ 


குறிப்புரை: கொழுமம்‌ ஊரைச்‌ சேர்ந்த சமக்கட்டு சேனாபதிகளில்‌ ஆதித்தன்‌ 


முதலியான சோழப்‌ பல்லவரையன்‌ நன்னஜூர்‌ நக்காண்டார்‌ மற்றும்‌ 
பெரிய நாச்சியார்‌ கோயிலுக்கு சீயக்கி பழஞ்சலாகை அச்சு 300 
கொடையளித்தமை பற்றியது. இக்கொடைத்‌ தொகையை பராசிவன்‌ 


ஒருவன்‌ பெற்றுக்‌ கொண்டான்‌. 


கல்வெட்டு: 


1 


ஹஸஷிஸ்ரீ கோப்பரகேசரி பன்மரான திரிபுனவ சக்கரவர்த்திகள்‌ 
ஸ்ரீவிக்கிரம சோழ தேவற்கு யாண்டு 

இருபதாவதினெதிர்‌ . . . கொழுமத்தில்‌ சமக்கட்டி சேனாபதிகளில்‌ 
ஆதித்தன்‌ முதலியான சோழப்‌ 

பல்லவரையன்‌ வெண்டையூர்க்கால்‌ வீரகேரள வளநாட்டு நன்னனூர்‌ 
ஆளுடையார்‌ நக்காண்டார்‌ 

பெரியநாச்சியார்‌ திருவாதிரை திருப்பூரத்‌ இிருநோன்பு நோன்ற . . . 
தன்மத்துக்குவிட்ட ...௮...சோ 

னாட்டில்‌ பராசிவனேன்‌ உடைய கூத்தன்‌ ராமந்தனான 
இராஜராஜவாச்சிய மாராயனேன்‌ இந்த .. . 


தியனாம்‌ இவ்விருவோம்‌ கொண்ட சீயக்கி பழஞ்சலாகை அச்சு 
முன்னனூறும்‌ கொண்டு இவ்வாட்டை முதல்‌... 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 188/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த 

வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை நடவ 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 

அரசு - கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ எண்‌ : 0 


இடம்‌: 


சோமேசுரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ வடக்கு ஜகதி. 


குறிப்புரை: அரசன்‌ தன்‌ பெயரால்‌ வீரராசேந்திரன்‌ திருமடைவிளாகம்‌ ஒன்றினை 


நன்னனூரில்‌ அமைத்து அதில்‌ குடியேறிய அல்லது நிலம்‌ பெற்ற 10 
பேர்‌ சிவன்‌ கோயிலில்‌ நாள்தோறும்‌ பணி செய்ய வகைசெய்தான்‌. 
அதிசய சோழ மன்னறை, அதிராசராச மன்னறை பற்றிய குறிப்பு 
வருகிறது. திருமடைவிளாக நிலத்தில்‌ ஆடு மாடு வைத்துக்‌ கொள்ள 


மன்னன்‌ இசைவளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு: 


bn 


ஷுஹிஸ்ரீ கோனேரிமைகொண்டான்‌ வெண்டையூர்க்கால்‌ வீரகேரள 
வளநாட்டு நன்னனூர்‌ ஆளுடையாற்‌ நக்காண்டார்‌ கோயில்‌ க்ஷேத்திர 
பிள்ளையார்‌ தேவகன்மிகளுக்கு நம்‌ ஓலை குடுத்த பரிசாவது 
நம்பேரால்‌. . . [வீர] ராசேந்திரன்‌ திருமடைவிளாகமென்று முந்நாளில்‌ 
நாட்டி நின்ற திருசூலக்கல்‌ 


எல்லையாகத்‌ திருமடைவிளாகம்‌ மாற்றிக்‌ கொள்ளத்தக்கதாக 
இத்திருமடை விளாகத்தில்‌ ஏற்றின மேற்படியாரில்‌ பத்துப்பேர்‌ நித்தச்‌ 
சேவகம்‌ சேவிக்கப்‌ பேர்‌ ஒன்றுக்கு நிலம்‌ காணியாக விட்ட நிலம்‌ ஒரு 
மாவரையும்‌ ஆடும்மாடும்‌ வேண்டுக்கு இந்நிலத்தோடே கூடவிட்ட 
நிலம்‌ முந்திரிகைக்‌ £ழ்மா காலும்‌ நிலம்‌... 


பஷ முன்னாளில்‌ இக்கோயிலில்‌ சித்திரமேழி 
குடிநீங்காதேவதானமாய்‌ இறையிறுத்து வந்த அதிசய சோழ . 
மன்னறையில்‌ நிலம்‌ முக்காணி அரைக்காணி முந்திரிகை கீழ்க்காலும்‌ 
அதிராஜராஜ மன்னறையில்‌ நிலம்‌ முக்காணி அரைக்காணிக்‌ 
கழரையும்‌ வீரசோழ மன்னறையில்‌. . . அரைக்காணியும்‌ வீரராசேந்திர 
சோழ... 

13 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 189/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு உல 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : சி.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
அரசு ச்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ம எண்‌ த 
இடம்‌: சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை: துண்டுக்‌ கல்வெட்டு. சிவன்‌ கோயிலுக்கு நிலமும்‌ நெல்லும்‌ 
கொடை தந்த செய்தி சொல்லப்படுகிறது. 


கல்வெட்டு: 
௮ 
த வெண்டையூர்கால்‌ வீரகேரள வளநாட்டு பிரம்மதேயம்‌... 
2. சிவபாத சேகர மன்னறைக்கும்‌ சன்பைக்கு. . . 
3. 
4. முழத்தால்‌ அய்ங்கலமாக வந்த நெல்லுக்க. . . 
5. பெறுவாராக நம்மோலை குடுத்தோம்‌ இந்நிலத்தால்‌. . . 


1. க்கு முக்குடி ஊர்‌ பொதுக்‌ காட்டுக்குத்‌ தெற்கும்‌ இந்நாந்கெல்லை 
உட்பட்ட நிலம்‌ அரைமா 
2. வும்‌ மந்நறையில்‌ ஊர்பொது நிலங்காணிக்கு தெற்கெல்லையாவது 


பூர்வ... 


14 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 190/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு தனை 
வட்டம்‌ : . பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : கி.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு :  வீரகேரளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  வீரநாராயணன்‌ எண்‌ : 2 
இடம்‌: விஸ்வேஸ்வர சுவாமி கோயில்‌ முன்பு உள்ள பாவுகல்‌. 


குறிப்புரை: நரையனூர்‌ நாட்டு உடைய பிராட்டிச்‌ சதுர்வேதி மங்கலத்து நாட்டார்‌ 
என்னும்‌ அமைப்பினர்‌ வீரநாராயணச்‌ சதுர்வேதி மங்கலத்து குலசேகர 
விண்ணகரப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு வழங்கிய கொடை பற்றியது. 
பெருமாள்‌ கோயில்‌ பணி செய்யும்‌ பிராமணர்‌ காணியுடைய நம்பிமார்‌ 
என்று அழைக்கப்‌ பெறுகின்றனர்‌. 


கல்வெட்டு: 

ஹஹிஸ்ீ வீரநாராய 
ணச்சதுர்வேதி 
மங்கலத்து ஸ்ரீ 
குலசேகர வி 
ண்ணகர எம்‌ 
பெருமாள்‌ கோ 

யிற்‌ காணியை 


டய நம்பிமா 


த்க்‌. தட [தட னே. நட ௮: இல. இல்‌ 


ரோம்‌ நரைய 
னூர்‌ நாட்டு உடை 
ய பிராட்டிச்‌ சதுர்‌ 


தத ன 
கஞ்‌ 


வேதி மங்கலத்‌ 


ய 
= 


து நாட்டார்‌ 


15 


த.நா.அ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 191/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு நக 
வட்டம்‌ ்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு கி.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ ! ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி “தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 0 ல 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 4 ல்ல 
அரசு :  வீரகேரளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  விரநாராயணன்‌ எண்‌ 2 ரி 
இடம்‌: விஸ்வேஸ்வர சுவாமி கோயில்‌ முன்பு உள்ள மாவு கல்‌ 


குறிப்புரை: இரு ஊர்கள்‌ பெருமாள்‌ கோவிலுக்கு வழங்கப்பட்டமை. பெருமாள்‌ 
கோயிலில்‌ வழிபடுவார்‌ ஸ்ரீவைஷ்ணவர்‌ என்று அழைக்கப்‌ 
பெறுகின்றனர்‌. 

கல்வெட்டு: 

ஸ்வஸ்திஸ்ரீ 

[வீரநாராயண தேவற்கு] 

யாண்டு.. . 


1 

2 

a 

4 

2. ம 
6. கிரை... 

7. ல்லு... உடை 
8. யார்களும்‌[இ] 
9. ரண்டு ஊரிலும்‌ 
10. கைக்‌ கொள்ளக்‌ 
11. கடவார்செ 

12. ல்வதாக எ 

13. மக்கு இது ஸ்ரீ 
14. வைஷ்ணவர்க 


15. ள்‌ ரக்ஷை 


16 


த.நர.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 192/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ன 
அரசு : கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : விக்கிரமசோழன்‌ எண்‌ : 
இடம்‌: விஸ்வேஸ்வரர்‌ கோயில்‌ அம்மன்‌ சந்நிதி கருவறை தெற்கு 
அதிட்டானம்‌. 


குறிப்புரை: வெண்டையூர்க்கால்‌ வீரகேரள வளநாட்டு நன்னனூர்‌ என்பது ஆனை 
மலையின்‌ பண்டைய பெயராகும்‌. 


கல்வெட்டு: 
1. ஸஷுஹிஷஸ்ரீ விக்கிரம சோழ தேவற்குச்‌ செல்லா நின்ற . . . காத்திகை 
மாதத்து வெண்டையூர்க்கால்‌ வீரகேரள வளநாட்டு 


2. நன்னனஜூர்‌... 


17 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 193/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த்‌ பழி 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : கி.பி. 12 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2.௮ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ௮ 
அரசு : வீரகேரளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  வீரநாராயணன்‌ எண்‌ : 45 
இடம்‌: சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு ஜகதி? 


குறிப்புரை: வெண்டையூர்க்கால்‌ வீரகேரள வளநாட்டு (பொள்ளாச்சி வட்டம்‌) 
மடிகை (வணிக அமைப்பு) சிவன்‌ கோயிலுக்கு வழங்கிய கொடை 
பற்றியது. 


கல்வெட்டு: 
1. ஹஹிஸ்ரீ வீரநாராயண 
2. தேவற்கு தருவெ 
3. முத்திட்டுச்‌ செல்லா நின்ற 
4. திருநல்லி யாண்டு 


5. பத்தாவது ே 
6. சாழ புரத்து 
7. வெண்‌ 

8. டையூ 


9. ஈக்கால்‌ 
10. வீரகேரளவள 
11. நாட்டு 


12. மடிகை 


18 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 194/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த வ 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 215/ 1927-28 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 
அரசு தவ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ர க எண்‌ : 6 
இடம்‌: சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை: நன்னனூர்‌ சிவன்‌ கோயிலுக்கு தம்‌ மன்னறையிலிருந்து 6 மா நிலத்தை 
அரசன்‌ கொடையளித்தல்‌. 
வெட்டு: 
1. ஷஹுஷஹி.ஸ்ரீ கோனேரின்மை கொண்டான்‌ வீரகேரள வளநாட்டு 
நன்னனூர்‌ ஆளுடையார்‌.... இவ்வூரில்‌ இருந்து இந்‌. . . 
2. மக்கள்‌... விட்ட மன்னறை முந்தி நால்‌ நிலம்‌ இநிலம்‌ ஆறு மாவும்‌ 
முன்பு இறையிறுத்து . . . முதல்‌ இறைபுரவு . . . இவை 


3. கொள்ளக்‌ கடவதல்லதாக இறையிலி தேவதானம்‌ செம்பிலும்‌ 
சிலையிலும்‌ வெட்டிக்‌ கொள்வாராக. . . 


19 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 195/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 8 சீ 

வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 220 / 1927-28 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ எண்‌ 2 7 


இடம்‌: 


சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை தெற்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை: நன்னனூர்‌ நக்காண்டார்‌ கோயிலுக்கு பெருமாள்‌ அதிகாரம்‌ 


செய்வார்களில்‌ விலாடசிங்கதேவன்‌ என்பான்‌ சந்தியாதீபம்‌ எரிக்க 3 
அச்சுக்‌ காசு கொடையளித்தல்‌. 


கல்வெட்டு: 


க, 


ஷஹிஸ்ரீ வீரராசேந்திர தேவற்கு யாண்டு உ௰எ வது பெருமாள்‌ 
அதிகாரஞ்‌ செய்வார்களில்‌ வடகூற்று விலாட சிங்க தேவனேன்‌ 
நன்னனூர்‌ ஆளுடையார்‌ நக்காண்டார்‌ கோயிலுக்கு வைத்த சந்தியா 
தீபமொன்றுக்கு ஒடுக்கின ௮. . . 

அச்சு மூன்றும்‌ (இக்கோயில்‌ காணியுடைய சிவப்பிராமணர்‌ (இராசராச 
சக்கரவர்த்தி உள்ளிட்டாரும்‌ நம்பி பத்திர சக்கரவர்த்தியும்‌ 
கைக்கொண்டு இக்கோயிற்‌ குடங்‌ கொண்டு கோயில்‌ புகுவார்‌ 
சந்திராதித்தவரை எரிப்போமாகவும்‌ 


20 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 196/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 219/ 1927-28 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல | 

அரசு கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ : 18 


இடம்‌: 


சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை தெற்கு குமுதம்‌. 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ இல்லை. நன்னனூர்‌ சிவன்‌ கோயிலுக்கு நிலம்‌ 


கொடை தரப்பட்ட செய்தி உள்ளது. 


வெட்டு: 


1. 


. . . அந்தராயம்‌ பொலிவு பொற்‌ . . . எப்பேற்ப்பட்டநவும்‌. . . 
அடிகளல்லவாகவும்‌ மேல்‌ திருப்பதம்‌ . . . விட்ட நிலம்‌ வீரராசேந்திர 
மன்னறை. .. 


மன்னறையில்‌ காணி. . . திருத்தி நாலும்‌ கூட இக்காட்டை திருத்தி 
வருவீர்களாகவும்‌ . . . . வதிக்கு மேற்கு இரண்டாங்‌ கண்ணாற்றில்‌ 
யென்‌ நிலங்காணியில்‌ யென்‌ கூறரைக்‌ காணியும்‌ . . . . தன்மபாலன்‌ 
உதைய சங்கனேன்‌ யிதில்‌ யென்கூறு முந்திரிகையும்‌ இதுக்கு நன்றாகக்‌ 
கல்லையும்‌ வை... 


. படி செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ கொள்வார்களாகவும்‌ 
இப்படி பிடி[பாடும்‌] . . . ஓலை . . . கண்ணாற்றுக்கு மேற்கு . . . 
கவறில்‌ எந்நிலத்துக்கும்‌ வடக்கு ... . பல்லவரையன்‌ நிலத்துக்கு 
இழக்கும்‌ கனகவல . . . க்குத்‌ தெற்கும்‌ நான்கெல்லைக்குட்பட்ட 
எங்கள்‌ நிலம்‌ ஆளுடையார்‌ நக்காண்டார்‌ பண்டாரத்திலே. . . 


குடுத்தோம்‌ இவை எல்லாம்‌ வல்ல சோழ மூவேந்த வேளான்‌ எழுத்து 
யாண்டு . . . எலவை யுகவை எப்பேர்ப்பட்டநவும்‌ நாங்களேய்‌ 
வைப்போமாக இப்டிப சம்மதித்து இந்நிலம்‌ விட்டேன்‌ ஆளுடையார்‌ 
நக்காண்டார்க்கு வீரபாண்டிய மூவேந்தவேளாந்‌ தந்மம்‌ இவை 
விசைய சிங்கதேவனெழுத்து . . . பன்மாஹேஸ்வர ரக்ஷை 


21 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 197/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ர 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ௬ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த ௬ 
அரசு 5 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ உ கு எண்‌ : 19 
இடம்‌: சோமேசுரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு ஜகதி, 


குறிப்புரை: தொடக்கம்‌ இல்லை. துண்டுக்‌ கல்வெட்டு. சிவன்‌ கோயிலுக்கு நில 
வருவாய்‌ கொண்டு நந்தா விளக்கு ஒன்று எரிக்க வகை செய்தமை 
சொல்லப்படுகிறது. நன்னனூர்‌ சபை மற்றும்‌ ஊரைப்‌ பற்றிய குறிப்பு 
வருகிறது. 

கல்வெட்டு: 

1. காணியும்‌ இக்கோயில்‌ காணியுடைய சிவப்பிராமணன்‌ சோழந்‌ 
புளியநுஞ்‌ சோழ ருத்திராபதிப்‌ பெருமாளும்‌ தாங்களே இந்நிலங்‌ 
கொண்டு இத்திருநந்தா விளக்கு ஒன்றுக்கு சந்திராதித்தவரைக்கு 

2. ஞ்செலுத்துவாராகக்‌ கல்வெட்டிக்‌ குத்தோம்‌ சபையோமும்‌ ஊரோமும்‌ 
இத்தந்மம்‌ பன்மாஹேஸ்வர ரக்ஷை 


22 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 198/2004 


மாவட்டம்‌ கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த 
வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ஆனைமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 0 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 20 ல 
அரசு 0 ல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 0 2 எண்‌ : 20 
இடம்‌: சோமேசுரர்‌ சிவன்‌ கோயில்‌ கருவறை வடக்குக்‌ குமுதம்‌. 
குறிப்புரை: துண்டுக்‌ கல்வெட்டு. நக்காண்டார்‌ கோயிலுக்கு நிலம்‌ கொடை தந்தது 
பற்றிச்‌ சொல்கிறது. 
கல்வெட்டு: 


1. குடுத்த படியாவது தங்களுர்‌ ஆளுடையார்‌ நக்காண்டார்‌. . . 


2.  நிலமாவது வீரநாராயணப்‌ பெருவாய்க்காலுக்கு கிழக்கு வரதும்ப 


3. பாண்டிய மூவேந்த வேளான்‌ நிலத்துக்குக்‌ கிழக்கு. . . 


4. வும்‌ பயிற்‌... 


23 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 9112004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 


பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 138 ஆம்‌ நூ.ஆ. 
கிணத்துக்கடவு இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ர வ 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ச 


- ஊர்க்‌ கல்வெட்டு 

- எண்‌ சமீ 

பொன்மலை வேலாயுத சுவாமி திருக்கோயில்‌ கருவறை தெற்குக்‌ 
குமுதம்‌ 
துண்டுக்‌ கல்வெட்டு. நந்தாவிளக்கு எரிய வழங்கிய கொடை பற்றியது. 
கவுசிய கோத்திரம்‌ சிவப்பிராமணன்‌ மற்றும்‌ வேட்டுவன்‌ ஒருவன்‌ 
பற்றிய குறிப்பு இடம்‌ பெற்றுள்ளது. 


1. யிலும்‌ எழுத்து வேட்டுவநேன்‌ கோயிற்காணியுடைய சிவப்பிராமணர்‌ 
கவுசிய கோத்திரத்து. . . 


2. குடும. . . பெருமாளும்‌ நாங்கள்‌ இக்கோயிலுக்கு நந்தாவிளக்கு 
ஒன்றுக்கு. . . 


24 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ இணத்துக்கடவு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ - எண்‌ 
இடம்‌: பொன்மலை வேலாயுத சுவாமி திருக்கோயில்‌ கருவறை தெற்குக்‌ 
குமுதம்‌. 
குறிப்புரை: கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டில்‌ முருகன்‌ கோயிலில்‌ இரு அமுது 
செய்வதற்காக பெரும்பற்றாளர்‌ ஒருவன்‌ நெல்‌ கொடையளித்தமை 
பற்றியது. 
கல்வெட்டு: 
1. சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ... 
2. ஸனபெரும்பற்றாளரில்‌ க... 
3. ங்ட  ௮அடங்ம் அதத... 
4. நூறும்‌ ஏருந்திரக்க . . . 
ச. நாட்டார்நெல்‌...ள 


25 


தொடர்‌ எண்‌ : 912/2003 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 913/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1334 
ஊர்‌ :  இணத்துக்கடவு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தை 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு து 
அரசு Po ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ட எண்‌ : 
இடம்‌: சிவன்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: இ.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டில்‌ பொன்மலையில்‌ (இணத்துக்கடவு ஊரில்‌) 
வீரசிவலோக நாதர்‌ என்னும்‌ பெயரால்‌ சிவன்‌ கோயில்‌ அமைத்தமை 
பற்றியது. கலியுக வருடம்‌ 4435 குறிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 
1. வள்ளல்பாதம்‌ கலியுக சகாத்தம்‌ 
2. நாலாயிரத்து நானூறு முப்பத்தஞ்சுக்கு 
3. மேற்‌ செல்லாநின்ற ஆங்கிர[ச] வருஷம்‌ தை 
4. மாதம்‌ உயஎ தியதி வியாழக்கிழமையு 
5. ம்‌ அனுஷ நக்ஷத்திரமும்‌ தெசமியும்‌ கூ 
6. டின நாளிற்‌ பொன்மலை வீறசிவலோ 


7. க நாதரைப்‌ பிறதிட்டை செய்வித்தார்‌. . . 


26 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 914/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி, 1845 
ஊர்‌ : இணத்துக்கடவு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உ 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 
அரசு 20 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ மோ எண்‌ தீ 
இடம்‌: சிவன்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: ரூபாய்‌ 3513 செலவில்‌ இ.பி. 19 ஆம்‌ நூற்றாண்டில்‌ இணத்துக்கடவில்‌ 
ஆனைமலை ஊரைச்‌ சேர்ந்த வேங்கிடாசல முதலியார்‌ சத்திரம்‌ 
அமைத்தமை பற்றியது. 


கல்வெட்டு: 

இந்த சத்திரம்‌ 

ஆனை மலை வேங்கி 
டாசல முதலியாறால்‌ 
கட்டலாச்சுது 
இதர்க்கு டை யாறா 
ல்‌ சிலவாயிருக்க 
ப்பட்டது ரூபாயி 
௩க௱ரும௩ட 
௩௮அ௱சமருஹு 


உ. NORA ம 02 வ 


27 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 199/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 80 
வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1227 
ஊர்‌ சிங்காநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ததன்‌ 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்த 

அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரராசேந்திரன்‌ எண்‌ ர 


சிவபதி சித்தாண்டீஸ்வரர்‌ கோயில்‌ வாயிற்படி கல்லில்‌ உள்ளது. 


குறிப்புரை: சிவபதி சித்தாண்டிஸ்வரர்‌ கோயிலுக்கு சிற்றம்பலபட்டன்‌ அளித்த 


கொடையைப்‌ பற்றி கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. கல்வெட்டு 
எழுத்துக்கள்‌ தேய்ந்துள்ளது. முழுமையாக இல்லை. 


கல்வெட்டு: 


I. 


2. 


ரச்சயம்‌ ராப . . . ம்‌ கோவில்‌ எங்கள்ளொபாதிகளுக்கும்‌ இந்த சக்க 


வத்திகள்‌ வீரராஜேந்திரவெவற்குத்‌ திருவெழுத்திட்டுச்‌ செல்லா நின்ற 
திருநல்லியாண்டு ௨௰ 


காணியுடைய ஸிவஸ,ஹனர்‌. . . ப்பிள்ளை யான்‌ திருச்சிற்றம்பல 
பட்டனேன்‌ 


. .. இவ்வச்சு ஏழுக்கும்‌ . . . பொன்னுக்கும்‌ பட்டிது 


௨ பட்டி சந்திராதித்தவற்‌ செல்வதாக கல்வெட்டி குடுத்தேன்‌ 
குமரனேன்‌ 


28 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 200/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 0 2 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி, 1829 
ஊர்‌ : சிங்காநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 2 
அரசு ல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ர எண்‌ இ 
இடம்‌: இவ்வூர்‌ விநாயகர்‌ கோயில்‌ மேடைக்‌ கல்லில்‌ உள்ளது. 
குறிப்புரை: கல்வெட்டு முழுமையாக இல்லை. கல்வெட்டு துண்டுக்‌ கல்வெட்டாக 
உள்ளது. 
கல்வெட்டு: 
௮. 
.. . தீதிரமும்‌ மேஷ... 
2. ... யிருக்கும்‌ குல... 
ஆ. 


1. சகாத்தம்‌ ௪௲௲௩ம வது... 


2. னம்‌ தசமி அனுசநச்ச... . 


ம்‌ ௭௱௫ம குலபட்டு... 


2. அக்மா... 


29 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 201/2004 


மாவட்டம்‌ கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த 
வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு இ.பி. 1819 
ஊர்‌ : சோழனூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை i 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உல 
அரசு ண ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தத எண்‌ 5: ம 
இடம்‌: சோழனூர்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஊஞ்சல்‌ கல்லில்‌ கல்வெட்டு உள்ளது. 
குறிப்புரை: இவ்வூரிலுள்ள சுப்பையா ஆசாரி பெருமாள்‌ கோயிலுக்கு தூரி 
(ஊஞ்சல்‌) செய்து கொடுத்ததை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. 
கல்வெட்டு: 
1. ௪ச௯௩ம 
2. ரெளத்தி 
3. ரிஸஞு புர 
4. ட்டாசிமீ 
5. சோழனூ 
6. ர்சன... 
டக 
8. மகன்சுப்‌ 
9. பையஆசா 
10. ரி வரதா 
11. படி பேரும்‌ 
12. செய்வித்த 
13. தூரி 


30 


த.நா.அ.. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ கோயம்புத்தூர்‌ 
வட்டம்‌ பொள்ளாச்சி 


ஊர்‌ புதுச்சாமி கோவில்‌ 
மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு த 4 

மன்னன்‌ : 


இடம்‌: 


தொடர்‌ எண்‌ : 202/2004 


ஆட்சி ஆண்டு 

வரலாற்று ஆண்டு கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டுஅறிக்கை ல 

முன்‌ பதிப்பு : ல 

ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ ள்‌ 


ஆனை மலையிலிருந்து ரமணி முதலிபுதூர்‌ செல்லும்‌ வழியில்‌ உள்ள 


புதுச்சாமி கோயிலில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு. 


குறிப்புரை: 


துண்டுக்‌ கல்வெட்டு. சிவன்‌ கோயில்‌ ஒன்றுக்கு நிலக்கொடை அளித்தது 


பற்றியது. செய்தி முழுமையாக அறியுமாறு இல்லை. 


வெட்டு: 


1. னு. ... இறையிலி நெல்‌ 


2. வாணம்‌ பண்ணிக்‌ குடுப்போமாகவு 


3. ம்குடாதுவிடில்‌ விரைவு பிடி பாடு 


4. இறையிலி நிலவிலை ப,2ாணமா இவனுக்கு 


5. ....த்தியார்விலைபொ... 


6. ...தீதுக்குரித்தாவதாகவும்‌ இப்‌ 


7. படிக்கு சந்திராதித்தவரை செல்வதாக செம்பிலும்‌ 


சிலையிலும்‌ வெட்டிக்‌ கொள்வானாகவும்‌ இவ்வூர்‌ஆளு 


டையார்வி. . . . முசரமுடையார்‌ கோயில்‌ 


31 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 915/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ழ்‌ ௯ 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ £ பெரியகளந்தை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந்‌ 
அரசு : கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரபாண்டியன்‌ எண்‌ ம 
இடம்‌: ஆதீசர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌ பட்டி. 


குறிப்புரை: மூவரை நாட்டு சேப்பள்ளியிலிருக்கும்‌ சிலம்பன்‌ கோயிலுக்குக்‌ 
கொடையளித்தமை பற்றிக்‌ கூறுகின்றது. கொங்கில்‌ பாடிகாவல்‌ பற்றி 
இவ்வூரில்‌ மட்டுமே கூறப்பெறுகின்றது. சேப்பள்ளி இடப்பெயர்‌ 


குறிப்பிடத்தக்கது. 


கல்வெட்டு: 


1. ஸ்ரீதிரிபுவநச்சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீவீரபாண்டிய [தேவற்கு யாண்டு]. . . 
2. மூவரை நாட்டு சேப்பள்ளியில்‌ சிலம்‌[பன்‌] . . . 


[இருக்கும்‌ பாடிகாவல்‌ பிரமாணக்‌ 0. . . 


ரத்துகொ...கு... 


ன செ உ. 


டி[க] காவல்‌ பிரம...க்க.. 

ல்‌ ஊரும்‌ ஊராளிகளும்‌ . . . நக... 

£மா தெ திரு. . . கவு... 

[இ) ப்படிக்குக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ [வெட்டிக்‌ கொள்வாராக]. . . 


32 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 916/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : கி.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : பெரியகளந்தை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 ல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு * ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தனை எண்‌ த்‌... 
இடம்‌: ஆதீசர்‌ கோயில்‌ கருவறை மேற்குப்பட்டி. 


குறிப்புரை: ஆதிபுரீசர்க்கு ஊர்‌, ஊராளிகள்‌ வழங்கிய கொடை பற்றிக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு: 


1. ஸ்ரீஆதேசம்‌. . . ர௬ுகுறியுடைய. .. 
2. ல்‌ ஊரும்‌ ஊராளிகளும்‌ .. . 


3. ல்‌ ஆளுடையார்‌ ஆதிபுர. . . 


39 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 917/2003 


மாவட்டம்‌ கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 8 
வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ . பெரியகளந்தை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை - 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு - 
அரசு கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ எண்‌ 3 
இடம்‌: ஆதீசர்‌ கோயில்‌ கருவறைச்‌ சுவர்‌ 
குறிப்புரை: சிதைந்த கல்வெட்டு ஆதிபுராணசுரமுடையார்‌ கோயிலுக்குக்‌ காசுக்‌ 
கொடை அளித்த செய்தி கூறப்பெறுகின்றது. 
கல்வெட்டு: 
1. வீரராசெந்திர தேவற்கு யாண்ட 
2. ஞ்சாவதின்‌ எதிர்‌ மூன்றாவது 
3.  பிளநாட்டுச்‌. . . சேரி] 
4. வியாபாரினுத்தமன்‌ 
5. நேன்களந்தையில்‌ ஆளுடையார்‌ 
6. ... ணசுரமுடையார்குச்‌ தி 
A றுக்கும்‌ பழஞ்சலாகை அச்செ 
8. என்றுக்‌ கோயில்‌ காணியுடைய சி 
9. [வப்‌ பிராமணன்‌] காதினான இராச கெம்பீரப்ப . . . 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 918/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ந 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு. : கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : பெரியகளந்தை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ந ன 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட்‌ 
அரசு ந ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ உ ல எண்‌ : தீ 
இடம்‌: ஆதீசர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: களந்தை சிவன்‌ கோயிலுக்கு மன்னறை நிலம்‌ (அரசன்‌ நிலம்‌) கொடை 
தரப்பட்ட செய்தி சொல்லப்படுகிறது. 

கல்வெட்டு: 

அ. 


1. ஹஹஷிய்ரீ திரிபுவநச்‌ சக்கரவர்த்திகள்‌ கோனேரின்மை கொண்டான்‌ 


2. மன்னறை இருபத்தைங்‌ கல நெல்‌ விதை பசான நெல்‌... 


த்தோம்கு... 
மும்‌ நான்‌ கை [க்‌ கொண்ட] 
இப்படிக்கு... 


எங்கள்‌... 


த்‌ ன 59. ஸே 


35 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 919/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ல்‌ 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : பெரியகளந்தை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 20 ல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு 0 ல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தனை எண்‌ 8 
இடம்‌: ஆதீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: சிவன்‌ கோயிலுக்கு ஊரார்‌ வழங்கிய கொடை. பாடிகாவல்‌ பற்றிய 
குறிப்பு உள்ளது. 


1. ப்பாடிகா... 

2. திபுரான... 

3. ன்‌ எழுத்து. . 

4. ராநாட்டு... 

5. குடுத்தோம்‌ இ... 
6. க்குடுத்தோம்‌. . 
7. ஊரோமும்‌... 
6 


வீரபாண்டிய... 


[அஞ்]சாவது வாயறைக்கால்‌ நாட்டு. . . 
[ஆதீஸ்வரிமுடையார் கே... 

£ப பட்டநேந்‌ நம்‌... 

£டுசிஆ.. ஈழ... 

குடுத்தேந்‌ இக்‌... 


ட ட 5௮ து 


36 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 920/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 
இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


MK ஷே டி ம 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ட 


பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
தேவனாம்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ந 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ்‌ 


வ ஊர்க்‌ கல்வெட்டு 

- எண்‌ மீ 

மாரியம்மன்‌ கோயில்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 

கண்டிய கவுண்டர்‌ மகளும்‌ தேவனாம்பாளையம்‌ பவளகோத்திரத்தைச்‌ 
சேர்ந்த மு.ராமசாமிக்‌ கவுண்டர்‌ மனைவியுமான நஞ்சம்மாள்‌ என்பவர்‌ 
தேவனாம்பாளையம்‌ மாரியம்மன்‌ கோவிலை திருப்பணி செய்தார்‌ 
என்பது குறிப்பு. 


கீலக ஷூ தை மீ' உ௰௩ உ 
தேவணாம்பாளையம்‌ ப 
வள கோத்திரத்தில்‌ 
மு.ராமசாமி கவண்‌ 

டர்‌ பெண்சாதி நஞ்ச 
ம்மாள்‌ கண்டிய கவு 


ண்டர்‌ மகள்‌ உபயம்‌ 


37 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 921/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : கலி 5015 
வட்டம்‌ பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : தி.பி. 1914 
ஊர்‌ தேவனாம்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 2 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ த்‌. 


இடம்‌: 


அமணலிங்கேசர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ மேற்குச்‌ சுவர்‌ நுழைவாயில்‌ 
இடதுபுறம்‌. 


குறிப்புரை: தேவனாம்பாளையத்து பொன்னா கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 


கு.ஆ. பழனிச்சாமி கவுண்டர்‌, கு.பெ.பழனிக்கவுண்டர்‌, 
கு.சி.பழனிக்கவுண்டர்‌ என்ற மூவரும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து அமணீஸ்வரர்‌ 
கோயில்‌ முழுமையும்‌ திருப்பணி செய்தனர்‌ என்பது செய்தி. 


கல்வெட்டு: 


1 
ம 
ய்‌ 


4 
ம. 
6 


அமணீஸ்வர சுவாமி துணை கலியுகாதி சகாப்தம்‌ 5015 பிர 
மாதிறி தை மீ 1௨ தேவனாம்பா 

ளையம்‌ பொன்னா கோத்திரத்தில்‌ கு.௮. பழனிச்‌ 

சாமிக்‌ கவுண்டன்‌ கு.பெ. பழனிக்கவுண்டன்‌ 

கு.சி. பழனிக்கவுண்டன்‌ மூவர்களால்‌ அமணீஸ்‌ 
வரசுவாமி கோவில்‌ முழுதும்‌ ஜீரண உத்தாரணம்‌ 


38 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 922/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : தேவனாம்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 22 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ! - 
அரசு : கொங்குச்‌ சோழன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : விக்கிரம சோழன்‌ எண்‌ 3 வ 
இடம்‌: அமணலிங்கேசர்‌ கோயில்‌ கருவறை கிழக்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை: சிவன்‌ கோயிலுக்குக்‌ கொடைஞன்‌ ஒருவன்‌ ஓரச்சுக்‌ காசு 
கொடையளித்தமை பற்றியது. | 
கல்வெட்டு: 
1. ஹஹிய்ீ விக்கிரம சோழதேவற்கு யாண்டு. . . 
2. [ஒ] ந்று செலுத்துகைக்கு ஓரச்சுக்‌ கொண்டு... 
லீ. னுஞ் செலுத்தக்‌ கடவர்‌ ஸ்ரீமாயேயுரர்‌ ரக்ஷை 


39 


த.நா... தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ கோயம்புத்தூர்‌ 
வட்டம்‌ பொள்ளாச்சி 

ஊர்‌ : தேவனாம்பாளையம்‌ 
மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு கொங்குச்‌ சோழர்‌ 
மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


விக்கிரம சோழன்‌ 


தொடர்‌ எண்‌ : 923/2003 


ஆட்சி ஆண்டு த ௮ 


வரலாற்று ஆண்டு கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ 
இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டுஅறிக்கை 392 / 1954 - 55 
முன்‌ பதிப்பு ர்‌ 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 1 தீ 


அமணலிங்கேசர்‌ கோயில்‌ கருவறை திழக்கு அதிட்டானம்‌. 


குறுநீலி எனும்‌ ஊரைச்‌ சேர்ந்த வெள்ளாளன்‌ சிவன்‌ கோயிலுக்கு வாயில்‌ 


நிலை செய்து வழங்கியமை பற்றியது. 


கல்வெட்டு: 


Ls 
2. 
3, 


ஷஹஷிஸ்ரீ விக்கிரம சோழ தேவற்கு யாண்டு... 
த்திரு நிலைக்கால்‌ குறுநீலியில்‌ வெள்ளாளந்‌ 


தந்மம்‌ 


40 


த.நா... தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 924/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
உளர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 30 

பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு இ.பி. 1308 
: தேவனாம்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ரி 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 


கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
விக்கிரம சோழன்‌ எண்‌ ச 
அமணலிங்கேசர்‌ கோயில்‌ கிழக்கு அதிட்டானம்‌. 


சோழன்‌ தேவன்‌ ஆன மண்டல முதலி என்பான்‌ சிவன்‌ கோயிலுக்கு 
வழங்கிய ஒரு கொடை பற்றியது. 


1. [ஷஹஹிஸ்ரீ] விக்கிரம சோழ தேவற்ரு யாண்டு முப்பதாவது. . . 


2. வப்புலரில்‌ சோழந்‌ தேவநான மண்டல [முதலி தந்மம்‌] 


41 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 925/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 29 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1302 
ஊர்‌ :  தேவனாம்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : விக்கிரம சோழன்‌ எண்‌ : 
இடம்‌: அமணலிங்கேசர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு அதிட்டானம்‌ 


குறிப்புரை: குறுநீலி ஊரைச்‌ சேர்ந்தவர்‌ சிவன்‌ கோயிலுக்கு வழங்கிய கொடை 
பற்றியது. 


கல்வெட்டு: 


1. [ஹஷிஸ்ரீ விக்கிரம சோழ தேவற்‌] யாண்டு இருபத்தொன்பதாவதில்‌ 
குறு நீலியில்‌ [வெள்ளாளன்‌]... 


2. டாம்‌ குறுநீலியிற்‌ காணியுடைய சிவப்பிராமணர்‌. . . 


9. ரக்ஷை 


42 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 926/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 80 
பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1303 
தேவனாம்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  992/ 1954-55 
தமிழ்‌ முன்‌ படிப்பு தட 


கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
விக்கிரம சோழன்‌ எண்‌ த்‌ 


அமணலிங்கேசர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை: எக்கன்‌ கோவனான நீதிபாலன்‌ என்பான்‌ சிவன்‌ கோயில்‌ அர்த்த 
மண்டபத்தில்‌ ஒரு பகுதியை அமைத்துக்‌ கொடுத்தமை பற்றியது. 
கல்வெட்டு: 
ட [விக்கிரம சோழ தேவற்கு யாண்டு] முப்பதாவதில்‌ 
அத்தமண்டபத்தில்‌ செக்கு . . . 


2. மணிகளில்‌ எக்கந்‌ கோவனான நீதிபாலந்‌ த[ந்மம்‌] 


43 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 927/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 29 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1302 
ஊர்‌ : தேவனாம்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உவ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ௮ 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : விக்கிரம சோழன்‌ எண்‌ அத. 
இடம்‌: அமணலிங்கேசர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை: குறுநீலியைச்‌ சேர்ந்த தேவன்‌ கேசுவன்‌, தேவன்‌ பெம்மான்‌ என்பவர்கள்‌ 
சிவன்‌ கோயிலுக்கு வழங்கிய கொடை பற்றியது. 


கல்வெட்டு: 


1. [ஷுஹிஸ்ரீ விக்கிரம சோழ தேவ]ற்கு யாண்டு இருபத்தொன்பதாவது 
குறுநீலியில்‌ 


2.  .. மணன்‌ தேவன்‌ கேசுவனும்‌ தேவன்‌ பெம்மானும்‌. . . 


3. குடங்கொடு கோயில்‌ புகுவான்‌ யாவந்னாயிலும்‌ . . . 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 928/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 2 
வட்டம்‌ - : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி, 1303 
ஊர்‌ : தேவனாம்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ச்‌ ௯ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 ௬ 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : விக்கிரம சோழன்‌ எண்‌ : 9 
இடம்‌: அமணலிங்கேசர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை: கொத்தப்பிச்‌ சோழன்‌ என்பான்‌ சிவன்‌ கோயிலுக்கு (திருக்கற்றளிக்கு) 
வழங்கிய கொடை பற்றியது. 


கல்வெட்டு: 
1. [ஹஹிஸ்ீ விக்கிரம சோழ தேவற்கு] யாண்டு முப்பதாவதில்‌ திருக்‌ 
கற்றளியில்‌ வடக்கில்‌... 


2. எந்‌ குலாந்தரில்‌ சாகனான கொத்துப்பிச்‌ சோழன்‌ [தந்மம்‌] . . 


45 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 929/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ரி 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 1303 
ஊர்‌ :  தேவனாம்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு { 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 0 ட 2 எண்‌ : 10 
இடம்‌: அமணலிங்கேசர்‌ கோயில்‌ கருவறை தெற்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை: சிவன்‌ கோயில்‌ கயிலாயமுடையார்‌ கோயில்‌ என அழைக்கப்‌ 
பெறுகிறது. குறுநீலி (தேவனாம்பாளையத்துக்கு அருகில்‌ உள்ள ஊர்‌) 
வெள்ளாளன்‌ ஒருவன்‌ இச்சிவன்‌ கோயிலுக்கு வழங்கிய கொடை 


பற்றியது. 
கல்வெட்டு- 
1. [ஹஸஷி.ஸ்ரீ விக்கிரம சோழ தேவற்கு] யாண்டு முப்பதாவதில்‌ . . , 
கோவந்த பூவநால்‌ . . . 


2. குறுநீலியில்‌ வெள்ளாளன்‌. . . 
3. ஆளுடையார்‌ ஸ்ரீகமிலாயமுடையார்‌ [கோயிலுக்கு] ல்க 


4. செலுத்தக்‌ கடவன்‌ ய்ரீமாயேழுவரர்‌ ரக்ஷை... 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ 
பொள்ளாச்சி 
வடசித்தூர்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 930/2003 


ஆட்சி ஆண்டு தை 

வரலாற்று ஆண்டு : கி.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டுஅறிக்கை ல 

முன்‌ பதிப்பு உவ 

ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ இதத 


கரிவரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ விளக்கு மண்டபம்‌ மேல்கூறை. 


இந்த விளக்கு மண்டபத்தை செங்குந்தர்‌ சமூகத்தை சேர்ந்தவர்‌ 
கட்டியதைப்‌ பற்றி கல்வெட்டு குறிப்‌பிடுகின்றது. 


1. சாலிவாகன சகாத்தம்‌ ௬௬ ஈ௫௰க .... 


2. கண்‌ சமயத்தில்‌ செல்லா நின்ற லக ஹு வைகாசிமீ ம௨ 

3. திங்கள்‌ கிழமை [பெற்ற] சுபதினத்தில்‌ சித்திரை. . . நாட்டு சத்திரமும்‌ 
4. ... யாமம்‌ பெற்ற சுப தினத்தில்‌ செங்குந்த முதலி 
4. 


ராமக்‌ கொண்ட முதலி மகன்‌ பரிசல்லம முதலியார்‌ 


47 





த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 931/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பொள்ளாச்சி வரலாற்று ஆண்டு : இ.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  வடசித்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ன்‌ எண்‌ ர ம 
இடம்‌: கரிவரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ அம்மன்‌ சந்நதி வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: அம்மனுக்கு மண்டபம்‌ கட்டியதைப்‌ பற்றி கல்வெட்டு 
குறிப்பிடுக்கின்றது. 

கல்வெட்டு: 

ஸ்ரீ சகாற்த்தம்‌ சூ௭௱எ௰ கலியுக சகாற்த்தம்‌ ௪௲ா௪௰௯ 

லக ஹூ வைகாசி மீ மஉ திங்கள்‌ கிழமை திள 

சித்திரை நட்சத்திரம்‌ . . . 

கால . . . பெற்ற சுபதினத்தில்‌ செங்‌ 

குந்த மலையாண்டி முதலி மகன்‌ முத்து வீர முதலி முத்து 

ராம முதலி நாச்சியார்‌ அம்மன்‌ செங்கல்‌ மண்‌ 


டபத்தை சீறனம்‌ உத்தாரம்‌ கல்மண்டப 


ட ஒர்‌. மல: ஹே இல இல்‌ இள 5௮4 


ம்‌ உபயம்‌ லட்சுமி விலாச்சு.. . 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 932/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : கர்‌ 

வட்டம்‌ மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ இரும்பறை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 227/ 1950-51 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு வரப்‌ 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 3 


கைலாசநாதர்‌ கோவில்‌ கருவறை மேற்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை: இரும்பறை என்ற ஊர்ப்பெயர்‌ வடபரிசார நாட்டு முடுதுறை என 


வருகிறது. சித்திரமேழிப்‌ பிள்ளையார்க்கு அமுது செய்வதற்காக 
கொடையளித்தமை பற்றி இக்கல்வெட்டு கூறுகின்றது. 


கல்வெட்டு: 


ந 


ஷஹிஞ்ரீசுந்தர பாண்டிய தேவற்கு யாண்டு ௨௰எ வது கார்த்திகை மாத 
முதல்‌ வடபரிசாரநாட்டு முடுதுறையில்‌ சித்திரமேழிப்‌ பிள்ளையாற்கு 
இராசாதி கொங்கால்‌ உரியரிசி உபையமாக 


அமுது செய ஸ்ரீபண்டாரத்தில்‌ வாங்க பொன்‌ பதினைஞ்‌ 
கழைஞ்சுங்‌. . . கைக்‌ கொண்டோம்‌ முடுதுறையில்‌ காணியுடைய 
சிவப்பிராமணர்‌ காசுவகோத்திரத்தில்‌ பெரியான்‌ முதலிய 


ஈந நாற்பத்தெண்ணாயிர சித்திரமேழிபட்டனும்‌ திருநா&ீற ர 
முடையானும்‌ உடையாந்‌ தென்னனான இடங்கை நாயகபட்டனும்‌ 
உடையான்‌ உத்தம நம்பியான திருவோத 


புரம்‌ மழகியானும்‌ இந்நால்வருள்ளிட்டார்‌ குடங்கொடு கோயில்‌ 
புகுவார்‌ சந்திராதித்தவரை செலுத்துவார்களாகவும்‌ இது 
பந்மாஹேஸ்வர இரக்ஷை 


49 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 933/2003 

மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு தீர 

வட்டம்‌ மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 18 ஆம்‌ நூ.ஆ 
ஊர்‌ இரும்பறை இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 228/ 1950-5] 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


சுந்தரபாண்டியன்‌ எண்‌ கக 


கைலாசநாதர்‌ கோயில்‌ கருவறை தெற்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை: முடுதுறை திருநாகீஸ்வரமுடை.யார்‌ மற்றும்‌ சிவகாமசுந்தரி நாச்சியார்‌ 


ஆகிய தெய்வங்களுக்கு மூன்று சந்தியும்‌ தருஅமுது செய்வதற்காக அஞ்சு 
பொன்‌ கொடை. கொடுத்த செய்தி சொல்லப்படுகிறது. 


கல்வெட்டு: 


1. 


ஸஹிஷஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவற்கு யாண்டு உ௰எ மாசி மாதரம்‌] 
முதல்‌ வடபாரிசாரநாட்டில்‌ முடுதுறையில்‌ வெள்ளாளன்‌ 
கருன்தோழிகளில்‌ ஆண்டாந்‌ கண்ணனான கரு. . 


யனேன்‌ ம. . . உடையார்‌ திருநா£ஸ்வரமுடையாற்கும்‌ சிவகாம சுந்தரி 
நாச்சியார்க்கும்‌ அடைக்காயமுது இலையமுதுக்கும்‌ சந்தி மூன்றுக்கும்‌ 
அடைக்காயமுது ஞூ... 


தம்‌ இ...ணட்டுக. . . அஞ்சுபொன்‌ கைக்கொண்டோம்‌ மேற்படி 
முடுதுறையிற்‌ காணி உடைய சிவப்பிராமணரில்‌ காசிவ 
கோத்திரத்தில்‌ பெரியான்‌ 


முதலியான நாற்பத்‌ தெண்ணாயிரபட்டனும்‌ திருநாகீஸ்வர 
மூடையனான தில்லை மூவாயிர நம்பியும்‌ உடையான்‌ தென்னனான 
இடங்கை நாயக பட்டனும்‌ 


இம்மூவருள்ளிட்டார்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுவார்‌ 
சந்திராதித்தவரை செலுத்துவார்களாக இது பன்மாஹேஸ்வர ரக்ஷை 


நா.அு. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 934/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ந வ 


மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு ்‌ இ.பி. 14ஆம்‌ நூ.ஆ. 
இலுப்பநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை  ; - 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு He 

போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

வீரவல்லாளன்‌ 111] எண்‌ மீ 


ஊருக்குத்‌ தெற்கில்‌ தீனப்பகவுடர்‌ தோட்டத்தில்‌ உள்ள தனிக்கல்‌. 


தற்போது கோவை அகழ்வைப்பகம்‌ சேகரிப்பில்‌ உள்ளது. 


குறிப்புரை: வடபரிசாரநாட்டு இலுப்பையைச்‌ சேர்ந்த ஊர்‌ மற்றும்‌ ஊராளிகள்‌ 


அழகிய சொக்கனார்‌ கோவில்‌ மடவிளாகத்து கைக்கோளருக்கு வரிநீக்கம்‌ 
வழங்கியமை பற்றியது. மடவிளாகம்‌, சிங்கய தண்ணாயக்கர்‌ பற்றிய 
குறிப்பு உள்ளது. 


கல்வெட்டு: 


முன்பக்கம்‌ 


ள்‌ உ. 9 ௬ டெக்‌ டே 5 ப 


மம வு 
5 4 இ 


ஷுஷிஸ்ரீ வீரவ 

ல்லாள தேவர்‌ பிருத்வி 
ராஜ்யம்‌ பண்ணியரு 

ளாநின்ற ஈஸ்பர சம்வத்சர 

த்து தை மாதம்‌ பதினொன்றாந்‌ 
தேதி வடபரிசார நாட்டு இலு 
ப்பையில்‌ ஊரு மூரார்களோ 
ம்மாக கூடி நாங்கள்‌] உடையா 
ர்‌அழகிய சொக்கனார்க்கு சிங்‌ 
கய தண்ணாயக்கர்‌. .... இரு 
மடவிளாகத்து கைக்கோள 


ர்சுவந்திரியங்‌ குடுத்த பரிசாவ 


51 


13. 
14. 
15, 
16. 
17. 
18. 
19. 


து வருங்குடிக்கு ஒரு வருஷம்‌ 
மானியம்‌ இரண்டாம்‌ வருஷ 
த்துக்கு ஒன்றிலிரண்டு மே 

ல்‌ சந்திராதித்தவரைக்கு ஒ 
ன்றரைப்‌ பணம்‌ நாலு 

ம்‌ இத்‌ தன்மத்தை 

க்ஷ்மித்துக்‌ கொள்‌ 


பின்‌ பக்கம்‌ 


20. 
21. 
22. 


மாக்கய நா 


க்கர்‌ எழுத்து இப்படிக்கு 


. சேரமான்‌ எழுத்து இப்படி 
24. 
20. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 


க்கு தேவர்‌ எழுத்து இப்படிக்கு 
காமிண்டர்‌ எழுத்து இப்‌ 
படிக்கு அடைக்கலங்க 

த்தார்‌ எழுத்து இப்படிக்கு 
வாணராயன்‌ எழுத்து 
தன்மத்தைக்‌ குறைய்த்‌ 

தான்‌ தன்‌ தாய்க்குத்‌ தான்‌ 


மிணாழன்‌ 


52 


ந.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ 
பட்டம்‌ மேட்டுப்பாளையம்‌ 
ளர்‌ காரமடை 

மாழி தமிழ்‌ 

ழுத்து தமிழ்‌ 

2/7௬ ப்‌ 

டன்னன்‌ - 


அரங்கநாதர்‌ 


தொடர்‌ எண்‌ : 935/2003 


எண்‌ 


நடப்பெற்றுள்ள தனிக்கல்‌. 


ஆட்சி ஆண்டு தை 
வரலாற்று ஆண்டு : கி.பி. 1867 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டுஅறிக்கை ட ன 

முன்‌ பதிப்பு தை 

ஊர்க்‌ கல்வெட்டு 


கோயில்‌ செயல்‌அலுவலர்‌ அலுவலகம்‌ முன்பு 


காரமடை அரங்கநாதர்‌ கோவிலில்‌ உள்ள மண்டபம்‌ ஒன்று பல்லடம்‌ 


வட்டம்‌ கலங்கல்‌ என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த (வேங்கட) பதிநாயக்கன்‌ மகன்‌ 


வேலப்ப நாயக்கன்‌ என்பவன்‌ அமைத்தமை பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 


குறிப்புரை: 

கல்வெட்டு: 
1. ஸ்ரீரங்க 
2. நாதர்துணை 
8. கலியுகாதி ணா 
4. ௪௬௬௮ க்குச்‌ 
3. சரியானஅட்‌ 
6. சய ணா பங்கு 
7. னி மாதத்தில்கா 
8. ரமடை ஸ்ரீரங்‌ 
9. கநாதர்‌ சன்ன 
10. தியிலிருக்றெ 
மசி இந்த மண்டப 
72. மானது பல்ல 
13. டந்தாலுகா 
14. கலங்கல்‌ கிரா 
15. மத்தில்‌ வஷிக்‌ 


16. 
ர்க 
18. 
19. 
20. 
31. 
22. 


53 


கும்‌ ரத்னால 
வம்சத்தில்‌ [வேங்கட] 
பதிநாயக்கன்‌ 

மகன்‌ வேலப்ப 
நாயக்கனால்‌ ஜீர்‌ 
நோத்தாரம்‌ 


. யம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 936/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு லு 


மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1516 
குரும்பபாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தண்‌ 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ௮ 
விசயநகரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

கிருஷ்ணதேவராயர்‌ எண்‌ உ பி 


வெங்கடசாமி நாயக்கர்‌ தோட்டத்தின்‌ நடுவே நிற்கும்‌ புலிகுத்தி நடுகல்‌. 


புலியுடன்‌ போரிடும்‌ வீரனின்‌ சிற்பத்தின்‌ ழே கல்வெட்டு உள்ளது. 
வலம்‌ வீரன்‌ - இடம்‌ புலி. வீரனின்‌ இடக்கை புலியின்‌ வாயில்‌ - 
வலக்கை வாள்‌ புலியைக்‌ குத்திய நிலை - நிற்கும்‌ புலியின்‌ வால்‌ மேலே 
உயர்ந்துள்ளது. வடபரிசார நாட்டு வெள்ளாதி ஊரைச்‌ சேர்ந்த வேந்தர்‌(?) 
என்னும்‌ கூட்டத்து மாலை ஆண்டான்‌ என்பவன்‌ புலியைக்‌ கொன்று 
நடுகல்‌ தெய்வம்‌ ஆனான்‌ என்பது கருத்து. 


சுபமஸ்துசிரி 2ந்‌ 2ஹா 2ண்டலேமர 


ரன்‌ [வீரகிருஷ்ண) ராயற்குச்‌ செல்லாநின்ற 


தாது வருஷம்‌ ஆவனியில்‌ வடபரிசார நா 


ந்‌ வேந்தர்கள்‌ நயினார்‌ மாலை ஆண்டா 


1 
2 
2 
4. ட்டில்‌ வெள்ளாதியில்‌ வெள்ளாழ 
1] 
6 


னேன்‌ 


54 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 937/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 7 

வட்டம்‌ : மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : .பி.13 ஆம்‌ நூ.ஆ. 

ஊர்‌ : மருதூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 0 2 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ற 

அரசு இ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ : எண்‌ ட ம 

இடம்‌: பசுவேசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு அதிட்டானத்‌ துண்டுக்‌ 
கல்வெட்டு. 


குறிப்புரை: துண்டுக்கல்வெட்டு, கொம்மை, காமிண்டர்‌ ஆகிய சொற்கள்‌ 
குறிப்பிடத்தக்கவை. 


கல்வெட்டு: 
1. .... ண்டு வரை தோறுங்‌ [கதிது] பற்றுமற கொள்ளக்‌ க 
2. ... வதாகவும்‌ இப்படிக்கு செம்பிலுஞ்‌ சிலையிலும்‌ 
8. ... ல்லாற்‌ கொம்மை காமிண்டர்களோம்‌ மந்த 
4. விர... லகனுள்ளிட்டாரும்‌ கைம்மாட்டாமையி 
2 


கோயில்‌ . . . பறியிரில்‌ 


55 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 938/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : ல 
வட்டம்‌ : மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : மருதூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு பத்த 
அரசு ட வ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ கா எண்‌ த. 
இடம்‌: பசுவேசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை: துண்டுக்கல்வெட்டு. 


கல்வெட்டு: 
1. டாளக. ..[குளிகை௰ இப்பணம்‌ 
2. பிராமணன்‌ காசுவகோத்திர 
3. சந்தித்த . . . உடையார்‌ 
4. குடங்கொடு கோயில்‌ புகுவார்‌ சந்திரா. . 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 939/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ; 2 

வட்டம்‌ மேட்டுப்‌ பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : க.பி.18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ மருதூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உ ல 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு க 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ - எண்‌ ர என்‌ 


இடம்‌: 


பசுவேசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை: வேட்கோவர்‌ மரபினைச்‌ சேர்ந்தவர்‌ காசு கொடையளித்துள்ளார்‌. 


சித்திரமேழிபட்டன்‌ என்ற பெயர்‌ குறிப்பிடத்தக்கது. 


கல்வெட்டு: 


, 


ஷஹஹிஷஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவற்குத்‌ திரு . . . னூரரில்‌ காணியுடைய 
வேட்கோவ... 


புரட்டாசி மாத முதல்‌ வடபரிசார . . . மாளுக்கு நான்‌ வைத்த சந்தியா 
தீப விளக்‌. . . 


தனியானையேன்‌ மேற்படி நா. . . யத்தும்‌ கைக்கொண்டோம்‌ இக்‌. . 


நான்‌ வைச்ச சந்தியா தீபம்‌ விளக்கு . . . ஈன திருநட்டான 
சித்திரமேழிப்பட்டன்‌ 

இப்பணம்‌ பத்துங்‌ கைக்கொண்டோம்‌ . . . விக்கிரமசோழ பட்டன்‌ 
... கையில்‌... 


குடங்கொடு கோயில்‌ புகுவார்‌ சந்திராதித்தவரை. . . 


57 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 940/2003 


மாவட்டம்‌ :. கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 0 2 

வட்டம்‌ மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ மருதூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தஸ 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ௫ 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ சுந்தரபாண்டியன்‌ எண்‌ 8 


இடம்‌: 


பசுவேசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு அதிட்டானம்‌. 


குறிப்புரை: வேட்கோவர்‌ மரபினைச்‌ சேர்ந்த செயபாலன்‌ வயிரதேவரான 


வழித்துணைப்‌ பெருமாள்‌ என்பவர்‌ நூறு பணம்‌ கொடையளித்துள்ளார்‌. 


கல்வெட்டு: 


க்‌ 


ஹஹிய்ீ கோச்சடபன்மரான திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ சிரி சுந்தர 
பாண்டிய தேவற்கு யாண்டு... 


வது . . . . மாத முதல்‌ விக்கிரம சோழ வளநாட்டு நல்லூர்‌ மரு 
தவனப்‌ பெருமாள்‌ கோயிற்‌ தேவர்கன்மிகளுக்கு நாங்கள்‌ தட்டுக்‌. . . 


வேட்கோவரில்‌ செயபாலன்‌ வயிரதேவரான வழித்துணைப்‌ 
பெருமாள்‌ ப... 


இப்பணம்‌ நூற்றுக்கும்‌ உபையமாக நாயினார்‌ மருதவனப்‌ 
பெருமாளுக்கு இவர்க்‌.. . 


58 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 941/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு உ ல 
வட்டம்‌ மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1538 
ஊர்‌ வெள்ளாதி இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : ல 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 4 

அரசு விசயநகரப்‌ பேரரசு ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


கிருஷ்ணதேவராயர்‌ எண்‌ 1 


சிவன்‌ கோயில்‌ முன்‌ மண்டப வடபுற அதிட்டானம்‌. 


குறிப்புரை: வடபரிசார நாட்டு வெள்ளாதியில்‌ உள்ள வீரசங்காத்திரமுடையார்‌ 


கோயிலுக்குத்‌ திருமாடல கோத்திரத்து கணக்கு மல்லயன்‌ என்ற 
பிராமணன்‌ நந்தா விளக்கு எரிப்பதற்காக 40 பணம்‌ கொடையாக 
அளித்தமை பற்றியது. 


கல்வெட்டு: 


1. 


ஸமபாலஹஷு ஹஹிஸ்ரீ மன்‌ ஸ்ரீவீரகிருஷ்ணராயற்கு கலியுக சகாத்தம்‌ 
௪ச௬௱௩௰௯ க்கு மேல்‌ செல்லா நின்ற ஈசுர வருஷம்‌ அற்பசி 
மீ வடபரிசார நாட்டில்‌ வெள்ளாதியில்‌ ஆளுடையார்‌ தம்பிரானார்‌ 
வீரசங்காத்தீசுர முடையாற்கு 


வெள்ளாதியில்‌ திருமாடல கோத்திரத்துக்‌ கணக்கு மல்லயனேன்‌ நான்‌ 
இன்னாயினார்‌ கோயில்‌ திருநந்தா விளக்கு குடுத்த[பணம்‌] ௪௰ 
இப்பணம்‌ நாற்பதுக்கும்‌ சந்திராதித்தவரை குடங்கொ 

ண்டு கோயில்‌ புகும்‌ பிராமணன்‌ நந்தா விளக்கு ஒன்றும்‌ தினந்தோறுந்‌ 


தப்பாமல்‌ குறைவற நடத்திவரக்‌ கடவாராகவும்‌ இதுக்கு அதிதம்‌ 
பேசி விலகினார்‌ ஏழெச்சமறுவான்‌ இது பன்‌ரோயேரரக்ஷை 


59 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 942/2003 
மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 27 
வட்டம்‌ : மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  வெள்ளாதி இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு : கொங்குப்‌ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : சுந்தர பாண்டியன்‌ எண்‌ 8 
இடம்‌: சிவன்‌ கோயில்‌ கருவறை கிழக்கு அதிட்டானம்‌ 


குறிப்புரை: விக்கிரம சோழ வள நாட்டைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ சிவன்‌ கோயில்‌ 
அமைப்புப்‌ பணியில்‌ (கோயில்‌ அதிட்டானத்தின்‌ கால்படை) 
ஈடுபட்டமை குறித்து. 
கல்வெட்டு: 
1. ஹஹிய்ரீ சுந்தர பாண்டிய தேவற்கு யாண்டு உ௰௭ வது விக்கிரம சோழ 


வளனாட்டு. . .. குகாற்படை தந்மச 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 943/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு _ க 
வட்டம்‌ : மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ,பி.18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  வெள்ளியங்காடு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ரன 
அரசு : கொங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரராஜேந்திரன்‌ எண்‌ | 
இடம்‌: பசுவேசுவரர்கோயில்‌. தற்பொழுது கோவை அரசு அருங்காட்சியகத்தில்‌ 
உள்ளது. 


குறிப்புரை: கோயிலில்‌ சந்தி விளக்கெரிக்க கொடை கொடுத்த செய்தி 
சொல்லப்படுதிறது. 


கல்வெட்டு: 

ஷஹிஸ்ரீ வீரராஜேந்திர தேவற்கு யாண்டு ந. . . . 

வது வட பரிசார நாட்டில்‌ மாவண்டுராந எறியும்‌... . 
வீரபட்டணத்திருக்கும்‌ வெள்ளாளரில்‌ செம்பரில்‌. . . . 
செல்லநாந கொங்காழ்வாநேந்‌ நயநார்‌ பதிநெ .... 
வரமுடையார்‌[ர்‌*] கோயிற்‌ சந்தியாதீப மொற்று . . . 


உ ன 8. வ 


ணியுடைய சிவப்‌ பிராமணந்‌ கைவசமொடுக்‌. ... 


61 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 944/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 ௮ 


மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. ஆம்‌ நூ.ஆ. 
வெள்ளியங்காடு இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை  ; - 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2. 


கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


வீரராஜே ந்திரன்‌ எண்‌ த்‌ 


பசுவேசுவரர்‌ கோயில்‌. தற்பொழுது கோவை அரசு அருங்காட்சியகத்தில்‌ 
உள்ளது. 


துண்டுக்‌ கல்வெட்டு வெள்ளாளன்‌ ஒருவனைப்‌ பற்றிய குறிப்பு 
காணப்படுதிறது. 


1. ஹஹிய்ீ வீரராசேந்திர தேவற்கு யாண்‌ [டு]... 
டையா[ர்‌*] பதிநெண்‌ பூமிசுரமுடையார்‌ கோயி... . 


2 
3. டு கோயில்‌ புகுவான்‌ சந்திராதித்தவரை செலு... 
4 


ருக்கும்‌ வெள்ளாளன்‌ [செய்ய]ரில்‌ பறையன்‌ தென்னகோனே.. . 


62 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 945/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ; 2 


மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
வெள்ளியங்காடு இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ர ௮ 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ௪ 


ன ஊர்க்‌ கல்வெட்டு 


- எண்‌ தி 


பசுவேசுரர்‌ கோயில்‌. தற்பொழுது கோவை அரசு 
அருங்காட்சியகத்திலுள்ளது. 


குறிப்புரை: கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ எரிப்பதற்குப்‌ பொற்காசுகள்‌ 
வழங்கப்பட்டதைக்‌ குறிப்பிடும்‌ துண்டுக்‌ கல்வெட்டு. 
கல்வெட்டு: 
1. நாயநா[ர்‌ி பதிநெண்‌ பூமி... 
2.  ரதீபமொற்றுக்கும்‌ க... 
3. நிகைவசமொடுக்கிந [பொ]... 
4.  [கே]யிலிற்‌ குடமுங்‌ குச்சியுங்‌. . . 
ச. தீ[வ] மொற்றும்‌ சந்திராதி. . . 
6. ந்மாஹேயர ர [கைட] 


63 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 946/2003 
மாவட்டம்‌ கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த 
வட்டம்‌ மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு 12 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ வெள்ளியங்காடு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை  ; - 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2௯ 
அரசு ன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ - எண்‌ : த 
டைம்‌: பசுவேசுரர்‌ கோயில்‌. தற்பொழுது கோவை அரசு 
அருங்காட்சியத்திலுள்ளது. 
குறிப்புரை: துண்டுக்‌ கல்வெட்டு. வடபரிசார நாட்டு மாவண்டுர்ப்‌ பதினெண்‌ 
பூமிசுரம்‌ தொடர்பான செய்தி குறிப்பிடப்படுகறது. 
கல்வெட்டு: 
2 
2. தேவற்குய... 
3. ஞ்சாவதுற்‌.. . 
4. வடபரிசார... 
ச. ஸண்டூரான... 
6. பட்டணச்‌... 
7. பிள்ளன்‌... 
8. மீசுரமு... 
9. 
10. ன்றுக்கு ... 
11. யிராம... 


64 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 947,2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 2 
வட்டம்‌ : மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு ? இி.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  வெள்ளியங்காடு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உ ல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர வ 
அரசு 2 ல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ Oo எண்‌ 4 க 
இடம்‌: பசுவேசுவரர்‌ கோயில்‌ முன்னுள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: தொடக்கம்‌ இல்லை. குலோத்துங்க சிலைசெட்டி என்பான்‌ மாவண்டுர்‌ 
(வெள்ளியங்காடு) சிவன்‌ கோயிலில்‌ சந்தி விளக்கு எரிக்க பொன்‌ 
கொடை கொடுத்த செய்தி சொல்லப்படுகிறது. 


கல்வெட்டு: 
1. வாநகுலோத்துங்கச்சிலை செட்டியேந்‌ நாயனார்‌ பதி[னெ] 
2. ஸ்பூமீஸ்வரமுடையார்‌ கோயிலிற்‌ சந்தியா தீபமொன்றுக்கு . . . 
3. க்கும்‌ காணியுடைய சிவப்பிராமணந்‌ கை[வசிம்‌ . . . 
4.  ஒடுக்கிந பொந்‌ கழஞ்சே காலுக்கும்‌ இக்கோயிலில்‌) . . . 
5. குடமுங்‌ குச்சியுங்‌ கொண்டு புகுவாந்‌ இச்சந்தியாதீபம்‌ 
6. ஒற்றும்‌ சந்திராதித்தவரை செல்வதாக இது பந்‌ 
7. மாஹேமரரக்ஷை 


65 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 948/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 2 
மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. ஆம்‌ நூ.ஆ. 
வெள்ளியங்காடு இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ௯ 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 

கொங்குச்‌ சோழர்‌(?) ஊர்க்‌ கல்வெட்டு 


- எண்‌ : ட 


பசுவேசுவரர்‌ கோயிலில்‌ உள்ள தனிக்கல்‌. 


துண்டுக்‌ கல்வெட்டு. கைக்கோளன்‌ ஒருவன்‌ சிவன்‌ கோயிலுக்கு 
வழங்கிய கொடை பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 


1. குயாண்டு வது எதிர்‌... 


2. 


்‌, 


4, 


. கைக்கோளரில்‌ அரு ... 


. றினபேரில்‌... 


. . ஊரோம்‌ கைக்கொண்ட] . . . 


66 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 949/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த அத 
வட்டம்‌ : மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1211 
ஊர்‌ :  வெள்ளியங்காடு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 0 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு அ 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்ச்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  வீரராசேந்திரன்‌ எண்‌ த்‌ 

இடம்‌: பசுவேசுவரர்‌ கோயிலில்‌ உள்ள தனிக்கல்‌ 


குறிப்புரை: துண்டுக்‌ கல்வெட்டு. வீரராசேந்திரன்‌ காலத்தில்‌ வழங்கிய கொடை 
பற்றியது. 


கல்வெட்டு: 
1. ஹஹிஹ்ீ திட்வீரராஜேந்திர தேவற்கு யா 
2. ண்டு நாலாவது [வடபரிசாரநாட்டு] . . . 
3. விக்கிரமசோ.... 


அதத ப்பி வரனின்‌" 


67 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 950/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு உ வ 
வட்டம்‌ : மேட்டுப்பாளையம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  வெள்ளியங்காடு இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 
அரசு உடல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ரி எண்‌ ர்‌: இ 
இடம்‌: பசுவேசுவரர்‌ கோயிலில்‌ உள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: துண்டுக்‌ கல்வெட்டு - கல்வெட்டு மிகவும்‌ சிதைவாக உள்ளது. 
மாவண்டுர்‌ எறிவீரப்பட்டினம்‌ என்றும்‌ அழைக்கப்‌ பெற்றது என 


அறியலாம்‌. 
கல்வெட்டு: 
தத | தத்தி 
2. [எறியும்‌] மெறி[வீரப்பட்டினத்து] . . . 


3. செல்லா[நின்ற] . . . 


[அ 


[யா] ண்டு 


அல்‌ திட 


68 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 951/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு - 
வட்டம்‌ :  இருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி.16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  அபிஷேகபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை - 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
அரசு 2 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ டு எண்‌ 1 
இடம்‌: ஐராவதீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குப்‌ பட்டிகை. 


குறிப்புரை: துண்டுக்‌ கல்வெட்டு. திருமேனி (செம்புச்சிலை) பற்றிய குறிப்புள்ளது. 


கல்வெட்டு: 


1. ளைக்குச்‌ செல்லா நின்ற காலத்து சாலி[யிர்கள்‌ . . . 


2, வல்லியாரை திருமேனிக்‌ கொள்ளுவித்து சண்‌[டெசுரனும்‌ திருமேனி 


69 





த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 952/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு தல 
வட்டம்‌ : திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  அபிஷேகபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ச ஸ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந 
அரசு 5 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ டக எண்‌ 2 ஆ 
இடம்‌: சிவன்‌ கோயில்‌ கருவறை வடக்குப்பட்டிகை. 


குறிப்புரை: தொடக்கம்‌ இல்லை. கோவிலுக்கு வரிக்‌ கொடை. 
கல்வெட்டு: 
1. ... எண்பது இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற . . கும்ப 
2. மிப்படி திருவிழம்‌ குடுதிறவ்வார்‌ [தழு] சுங்கம்‌ . . . ம்‌ மகமை... 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 953/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு உடல 
வட்டம்‌ £... திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : .பி.16 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : அபிஷேகபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர்‌ 
அரசு ட ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ட எண்‌ 2 ல 
இடம்‌: ஐராவதீஸ்வரர்‌ கோவில்‌ கருவறை மேற்குப்‌ பட்டிகை. 


குறிப்புரை: கோயிலுக்கு நிலக்‌ கொடை பற்றிய குறிப்புள்ளது. 


கல்வெட்டு: 
1. ஸ்ரீவிரோதி வருஷம்‌ காற்த்திகை . . . ல நட்ஷெத்திரத்து திறி. . . பெற்ற 
சுக்கிற [வாரி] த்து. . . 


2. கத்திசரவிலி முக்கு கூட்டு சவுக்கம்‌ எல்லை. . . கறுத்த கவுண்டனிடம்‌ 
[அ]ணையும்‌ கோயில்‌ திருச்சுற்றிலே வீடு[கள்‌] வுட்பட . .. 


11 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 954/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த 
வட்டம்‌ :  இருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : .பி.14 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  அபிஷேகபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தை 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு க ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ டக எண்‌ ர்‌ 
இடம்‌: ஐராவதீஸ்வரர்‌ கோவில்‌ கருவறை தெற்குப்‌ பட்டிகை. 


குறிப்புரை: தொடக்கம்‌ இல்லை. தணாய்கன்‌ கோட்டை, நல்லூர்‌, ஒத்தனூர்‌ 
(பெரும்பழனநல்லூர்‌) பற்றிய குறிப்பு உள்ளது. 
கல்வெட்டு: 
1. னாரே [இ]டுவங்க னாட்டில்‌ தணாய்கன்‌ கோட்டை க்கும்‌ வடப.. . 
[ந] ல்லூர்க்கும்‌ ஒத்தனூர்க்கும்‌ . . . த்து கூடுவ[னூர்‌] னாட்டிலிருக்கும்‌ 
கவண்ட... 
2. ளுக்கும்‌ குடிக்கு ௬ யிவ்வகைபட்ட சுவந்திரங்களை என்‌ தர்மமாகக்‌ 
கல்வெட்டிக்‌ குடுத்த யிந்த தன்மம்‌ சந்திராதித்தவல்‌ [கொண்டு 
எழுந்தருள பண்ணிக்‌ குடுத்தேன்‌ பற்‌ மாயே சுரன்‌ யிரட்ஷிக்க . . . 


1a 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 955/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 2 
வட்டம்‌ : திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  அபிஷேகபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை தனை 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ த எண்‌ i : ௧ 
இடம்‌: ஐராவதீஸ்வரர்‌ கோவில்‌ கருவறை தென்‌ புறக்‌ குழுதப்‌ படை. 


குறிப்புரை: கோயிலுக்கு விளக்குக்‌ கொடை பற்றிய துண்டுக்‌ கல்வெட்டு. 


கல்வெட்டு: 
1. ..சிரஉடையாற்கு... 


2. பட்டன்‌ பட்டநான பாற்‌... . 


3. ... நஇயாதொருவரும்‌ இ[வ்‌]வி[எக்கு] . . 


73 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 956/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ப 
வட்டம்‌ : திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : .பி.18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : கண்டியன்‌ கோயில்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ம்‌ 
அரசு பரத ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ கட்‌ எண்‌ பது 
இடம்‌: நந்தி மண்டபம்‌. 


குறிப்புரை: மருதாசாரி என்பவர்‌ கல்‌ மாடம்‌ செய்ததைக்‌ கூறுகின்றது. 
கல்வெட்டு: 

1. நந்தன வருசம்‌ மாசி மாதம்‌ சின்னா 

2. ஆளிப்பம்மல்லிருக்கும்‌ மருதாசாரி 


3. கல்மாடம்‌ செய்த தன்‌[ம]ம்‌ வனியும்‌ 


74 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 257/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு £6 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1261 
ஊர்‌ கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 0 2 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 8 ௬ 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரபாண்டியன்‌ எண்‌ 23 


நாகீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு ஜகதி, 


குறிப்புரை: வெள்ளாளன்‌ மஞ்சனான காளியான்‌ காழிஞானசம்பந்தன்‌ 


திருநாகீசுரமுடையாற்கு சந்தியா தீபத்திற்கு ஒடுக்கின அச்சு ஒன்றை 
அக்கோயில்‌ சிவபிராமணர்‌ இருவர்‌ பெற்றுக்‌ கொண்டு விளக்கு எரிக்க 
இசைந்தனர்‌. 


கல்வெட்டு: 


1 


ஷஹஹி.ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ௬ வது பொங்கலூற்கா 
நாட்டில்‌ கொடுவாயில்‌ வெள்ளாளன்‌. . . களில்‌ மஞ்ச 

னான காளியான்‌ காழிஞானசம்பந்தனேன்‌ திருநா£சுரமுடையாற்கு 
நான்‌ சந்தி தீப விளக்கொன்றுக்கு ஓடுக்கிந அச்சொன்றும்‌ கைக்கொண் 
டோம்‌ இக்கோயிற்‌ காணியுடைய சிவபிராமணரில்‌ கவுசிய 
கொத்திரத்து குன்றன்‌ ஆவுடையானும்‌ சொக்கன்‌ ஆண்டானும்‌ நாங்கள்‌ 
ளிருவரு[ம்‌] 

வகையும்‌ அடிகள்‌ திருத்தளி ஒருவகையும்‌ நாங்கள்‌ சன்தியா தீபம்‌ 
விளக்கொன்றும்‌ இட்டு வருவோமாகவும்‌ குடங்கொண்டு கோயில்‌ 
புகுவா ப 

ந்‌ சன்திராதித்த வரை செலுத்துவார்களாக இது பன்மாஹேஸ்வர 
ரக்ஷ 


75 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 204/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு + 12 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி.1268 
ஊர்‌ கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ர 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரபாண்டியன்‌ எண்‌ உ இ 


நாகீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு ஜகதி, 


குறிப்புரை: கொடுவாயிலில்‌ நாகீசுவரமுடையாற்கு சந்தியா தபத்திற்குப்‌ 


பழஞ்சலாகை அச்சு ஒன்றை சிவபிராமணர்கள்‌ பெற்றுக்‌ கொண்டு 
இத்தீபம்‌ எரிக்க இசைந்தனர்‌. இவ்வூர்‌ கொடுவாயில்‌ எனப்படுகிறது. 


கல்வெட்டு: 


[ச 


ஹஹிஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு யஉ வது பொங்கலூற்கா 
நாட்டில்‌ கொடுவாயிலில்‌ நா£ீஸ்வரமுடையார்க்கு . . . யேன்‌ 
திருநா$[ஸ்வர] முடையார்க்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு [பழஞ்சலா] 


கை அச்சு ஒன்றும்‌ . . . குடங்கொண்டு கோயில்‌ . . . சிவபிராமண 
ரோம்‌ கவுசிய கோத்திரத்து . . . று பட்டன்‌ . . . ருத்திரி ஆந திருச்‌ 
சிற்றம்பல ந[ம்‌]பி ஒருவ . . . யும்‌ குன்றன்‌ ஆவுடையானும்‌ சொக்‌. . 
ஆண்டவனும்‌ நாங்கள்‌. . . ௬ வகையு அவினாசிகோந்‌ குடங்கொண்டு 
கோயில்‌ புகுவார்‌ கு . . . சந்திராதித்த வரை செலுத்துவோம்‌ இது 
பன்மா ஹேஸ்வரகக்ஷெ 


76 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 205/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : ரீதி 
வட்டம்‌ : திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.7270 
ஊர்‌ : கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தஸ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு i 
அரசு :  கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரபாண்டியன்‌ எண்‌ உ ஜீ 

இடம்‌: நாகீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தெற்கு ஜகதி, 


குறிப்புரை: வெள்ளாளன்‌ செம்பூதிகளில்‌ சிறுக்காளி சிறுப்பிள்ளையான சன்னத 
நறைந்தன்‌ என்பவர்‌ சந்தியா தீபத்திற்கு ஒடுக்கின அச்சு நான்கையும 
சிவபிராமணர்‌ பெற்றுக்‌ கொண்டு தீபம்‌ எரிக்க இசைந்தனர்‌. 


கல்வெட்டு: 
1. ஸ்ரீவஸ்திஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ௰௪ வது பொங்கலூற்கா 
நாட்டு கொடுவாயில்‌ வெள்ளாழரில்‌ செம்பூதிகளில்‌ சிறுக்காளி 
சிறுப்பிள்ளையாந சன்னத நிறைந்த[ஈ]நேன்‌ குடுத்த. . . 


2. ற்கு சந்தியாதீப விளக்கொன்றுக்கு ஓடுக்கிந அச்ச ௪ யிவச்சு கைக்‌ 
கொண்டோம்‌ யிக்கோயில்‌ சிவபிராமணரில்‌ கவுசிய கோத்திரத்து 
அடிகள்‌ திருத்‌[தளியாந] திருச்சிற்றம்பல நம்பி ஒருவகையும்‌ குன்றம்‌ 
ஆவுடையார்‌. . . 


3.  காழியாண்டனும்‌ நாங்களிருவரும்‌ ஒருவகையும்‌ ஆக இவ்விருவோம்‌ 
விளக்கொன்றும்‌ செலுத்துவோம்‌ குடம்‌ கொண்டு கோயில்‌ புகுவான்‌ 
யிது பன்மாஹேஸ்வர ரக்ஷ 


Ff 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 206/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு து. 
வட்டம்‌ : திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தவ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த ௯ 
அரசு ர.” ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ர எண்‌ : 4 
இடம்‌: நாகீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தெற்கு ஜகதி. 


குறிப்புரை: நங்கை என்பவரது மகன்‌ சந்தியா தீபத்திற்கு ஒடுக்கின அச்சு நான்கையும்‌ 
சிவபிராமணர்‌ பெற்றுக்‌ கொண்டு விளக்கெரிக்க இசைந்தனர்‌. 
கல்வெட்டு: 

1. ஷுஷுூஸ்ரீ பொங்கலூற்கா நாட்டு நங்கை மகன்‌ . . னாநத 
திருநா£ஸ்வரமுடையாற்கு சந்தியா தீப விளக்கொற்றுக்கு ஒடுக்கி 
ஆச்சு ௫ 

2. இவ்வச்சுங்‌ கைக்‌ கொண்டோம்‌ இக்கோயில்‌ காணியுடைய 
சிவபிராமணரில்‌ கவுசிய கோத்திரத்து அடிகள்‌ திருத்தளியாந 
திருச்சிற்றம்பல நம்பி ஒருவகையும்‌ குன்றன்‌ ஆவுடையாந்‌ காழி... 
ஆண்டானும்‌ நாங்களிருவரும்‌ ஒருவகையும்‌ ஆக இருவோம்‌ 
சந்திராதித்தவரை செலுத்துவோம்‌ இது பன்மாஹேஸ்வர ரக்ஷ 


78 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 189/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 12 
வட்டம்‌ : இருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1245 

ஊர்‌ : கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தன்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு நா 

அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ ; விக்கிரமசோழன்‌ [1] எண்‌ தி 
இடம்‌: மகாமண்டப தென்‌ வாயில்‌ நிலையில்‌ உள்ளது. 


குறிப்புரை: கொடுவாய்‌ நாசெுரமுடையார்‌ கோயில்‌ மகா மண்டபத்‌ தென்வாயில்‌, 
நிலைக்கால்‌ இரண்டையும்‌ செம்பூதிகளில்‌ சாடையார்‌ கண்ணந்‌ என்பவர்‌ 
உபயமாக வழங்கியுள்ளார்‌. 


கல்வெட்டு: 

ஸஹிஷஸ்ரீ 75. கண்ண 
விக்கிரம சோழ 76. ந்குடுத்தோன] 
தேவற்கு 17. ணியுடைய 
யாண்டு ௨ 18. நிலைக்காலிரண்டு 
பொங்கலூ 

ர்க்கால்‌ நா 

ட்டில்‌ கொடுவா 

யில்‌ திருநா£ 

ஸ்வரரமுடை[யார்‌ 

கோயில்‌ 

செம்பூதி 


களில் சா 


2.8 NS 98% டே 9 ய 


ப றத ததத அ) 
9 0. ஓஒ 


டையா 


ரில்‌ 


டய 
க 


79 





த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 208/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : கலி 4895 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1724 
ஊர்‌ கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ச 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு தல 

அரசு - ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


- எண்‌ 3 


நாகீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: நா8ஸ்வரமுடையார்‌ கோயில்‌ பழைய மண்டபம்‌ சிதைந்து 


போனமையில்‌ மகாமண்டபத்தூண்‌. உத்திரம்‌, பாவுகல்‌, வரிப்படை 
ஆகியவை ஒஓதாளர்‌ குலத்துப்‌ பிள்ளைக்கவுண்டர்‌ மகன்‌ சின்னையனால்‌ 
திருப்பணி செய்து முடிக்கப்‌ பெற்றது. 


கல்வெட்டு: 


o> % N99 உ உ டே 02 வ 


ப ட த்‌ உறு அ 
அ. 9 2. 


ஹெஹிஸ்ரீ கொடுவாயில்‌ நாசுவர சுவா 
மியார்‌ சன்னதி மகாமண்‌ 

டபம்‌ முன்னிருந்த பெரி 

யோர்கள்‌ மரத்தினாலே 

யும்‌ செங்கல்லாலேயும்‌ 

உண்டு பண்ணியிருந்தா 

ர்கள்‌ அந்த மண்டபம்‌ கிலமா 

ய்ச்‌ சிதைந்து போச்சுது ஆனப 
டியினாலே கலியுக சகாத்தம்‌ 
௪௲௮வ௱உ௨௰௫ க்கு மேல்ச்‌ செல்லாநி 
ன்ற சோபகிறது வருஷம்‌ அற்பிசை மாதம்‌ 
ம௫ தேதி நா£ீசுவர சுவாமியார்‌ கிறுபா 


கடாக்ஷ்த்தினாலே மகாம 


ண்டபத்‌ தூணு உத்திர 


ம்‌ பாவுகல்லு வரிப்படையு 


. களும்‌ முதலானதும்‌ நா 

. ஸர்துணையினாலே கொ 

. டுவாய்க்‌ கிறாமம்‌ நிளலிப்பிரிவில்‌ 
. க்கவுண்டன்பாழைய 

. த்திலிருக்கும்‌ ஓதாழர்கு 

. லத்தில்‌ பிள்ளைகவுண்‌ 

. டன்‌ மகன்‌ சின்னை 

. யன்‌ திருநாக£சுரசு 


. வாமியார்‌ அப்பணை 


ப்படி மகாமண்டபத்து வேலை முடி 


ந்தது இருநாசசுர சுவாமியார்‌ 


. துணை உண்டு 


81 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 209/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : கலி 4815 
வட்டம்‌ :  இருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1774 
ஊர்‌ : கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு தக 
அரசு த்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 1 எண்‌ ச 
இடம்‌: குறட்டுவாசலின்‌ தென்புறம்‌ உள்ளது. 


குறிப்புரை: கவுண்டம்பாளையம்‌ சின்னைய கவுண்டர்‌ குறட்டு வாசலின்‌ தென்‌ 
பகுதியை உபயமாகக்‌ கட்டினார்‌. 


கல்வெட்டு: 
1. கலியுக சகாத்தம்‌ 
2. ௪௲௮வ௱ம௫ மேல்‌ செல்லா 
3. நின்ற விரோதிக்கிருது வ 
4. ருஷம்‌ ஆவணி மாதம்‌ 
6. ம௫ தேதி கொடுவாய்‌ இறாம 
6. ம்‌ நிழலிப்‌ பிறிவில்‌ கவுண்‌ 
7. டன்‌ பாளையத்திலிருக்‌ 
8. கும்‌ ஓதாள கோத்தி [ரத்தி] 
9. ல்‌ பிள்ள 
10. கவுண்ட 
11. ர்மகன்‌ 
12. சின்னை 
13. ய கவுண்டன்‌ நாக 
14. சுரசுவாமியார்‌ சன்ன 
15. திக்‌ குறட்டு வாசல்‌ தென்‌ 
16. பாரிசத்து குறடு 


82 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 210/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : கலி 4815 

வட்டம்‌ :  இருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1714 

ஊர்‌ : கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு வ்‌ 

அரசு உ ஸு ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ த்‌ எண்‌ த. 
இடம்‌: குறட்டு வாசல்‌ வடபக்கம்‌. 


குறிப்புரை: ஒதாளர்‌ குல சின்னைய கவுண்டர்‌ அகமுடையாள்‌ சிவகாமியம்மாள்‌ 
குறட்டு வாசல்‌ வடபக்கத்தை இறையருளால்‌ உபயமாகக்‌ கட்டினார்‌. 


கல்வெட்டு: 
1. ஸஷுஷிஸ்ரீ கலியுக சகா 76. மகன்சின்னையக 
2. ற்தம்‌௪சசவ௱ம௫ 17. வுண்டன்‌ அகமுடை 
3. மேல்‌ செல்லாநின்‌ 18. யாள்‌ சிவகாமிய 
4. ற விரோதிக்கிறது 19. ம்மாள்‌ வடபாரிசத்‌ 
3. வருஷம்‌ ஆவ 20. து உள்குறடு பிறகுற 
6. ணிமா 21. டுகூட நாச்சுரசு 
7. தம்ம௫ 22. வாமியார்கிறுபா 
8. தேதி கொடு 23. கடா 
9. வாய்‌ பிறிவில்‌ 24. ச்சத்‌ 
10. நிழலிப்பிறிவில்‌ 25. த்தால்‌ 
11. கவுண்டன்பா 26. முடிந்தது 
12. ளையம்‌ ஓதா 27. நாக்சுரசுவா 
13. ம கோத்திரத்‌ 28. மியார்து 
14. தில்‌ பிள்ளை 29. ணை 
15. க்கவுண்டர்‌ 


83 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 211/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ :  இருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1222 
ஊர்‌ : கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரராசேந்திரன்‌ எண்‌ : 9 
இடம்‌: விண்ணிறைந்த பெருமாள்‌ கோயில்‌ அர்த்தமண்டப நிலைக்கால்‌. 


குறிப்புரை: வீரராசேந்திரன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ வீரராசேந்திர உத்தமநாராயணன்‌ 
வாசல்‌ நிலையைச்‌ செய்வித்த செய்தி சொல்லப்படுகிறது. 


கல்வெட்டு: 
1. வஷியு 
2. வீரராசேந்திர 
3. தேவர்க்கு ௮ 
4, ஞ்சாவதின்‌ எதிர்‌ 
5. பெருமாளுக்கு 
6. யாண்டுய ஆ 
7. வது வீரராசே 
8. ந்திர உத்த 
9. மநாராயண 
10. தேவநேந்‌ 
11. சய்வித்த நி 
12. லை 


84 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 212/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு :  சசம்‌ 1411 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1489 
ஊர்‌ கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தனை 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு p 

அரசு மைசூர்‌ உடையார்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரநஞ்சராயர்‌ எண்‌ : 10 


இடம்‌: 


விண்ணிறைந்த பெருமாள்‌ கோயில்‌ அர்த்தமண்டப தென்சுவர்‌. 


குறிப்புரை: கொடுவாய்‌ ஊரும்‌ ஊராளியும்‌ பிராமண தேசாந்திரிகளுக்கு அசனம்‌ 


(சோறு) உண்பிக்க இவர்கள்‌ ஊரான வேலம்பூண்டியில்‌ 
நான்கெல்லைக்குட்பட்ட ஒரு நிலத்தை எருது உழத்தக்கதாகப்‌ 
பண்படுத்தி கோயிலை நிருவாகிக்க தானிகரையும்‌ நியமித்து ஏற்பாடு 
செய்தனர்‌. 


கல்வெட்டு: 


0 


ஹஷிஸ்ரீ மகா மண்டலேஸ்வரன்‌ ஸ்ரீ வீர நஞ்சராய உடையார்‌ பிருதிவி 
ராஜ்யம்‌ பண்ணி அருளாநின்ற சகாத்தம்‌ ச௪௱௰க மேல்‌ செல்லாநின்ற 
சாதாரண வ 

ருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ உதியதி பொங்கலூர்க்கனாட்டு கொடுவாயில்‌ 
ஊரும்‌ ஊரவரோம்‌ எங்கள்‌ தன்மமாக தேசாந்திரி பிராமணற்‌ 

குப்‌ பசிச்சு . . . க்கு படி சுழ அசனம்‌ . . . பித்து எங்களுரான வேலம்‌ 
பூண்டியில்‌ மல்லுசுரன்‌ கிணற்றுக்கு அடுத்த நிரோடிப்‌ பள்ளத்து 

க்கு மேற்கு தென்பாற்கெல்லைக்கு வடக்கு பொங்கலூர்‌ எல்லைக்கு 
கிழக்கு அல்லாளபுரத்து எல்லைக்குத்‌ தெற்கு இந்த னாற்ப்பங்கு 
எல்லை 

யும்‌ சு. . . பியில்‌ வண்டாந செஊதும்‌ சதுதாது எரு . . . . உழத்தக்கதாக 
கட்டளை பண்ணிக்‌ குடுத்து பெருமாள்‌ கோயில்‌ தா 

னிகரையும்‌ கற்பித்தோம்‌ கொடுவாயில்‌ ஊரோம்‌ இது காத்தான்னடி 
தலைமேலே இதுயிறக்கினான்‌ கு 


டி எச்ச[ம்‌] அற உ 
85 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 213/2004 
மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 1411 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : .பி.1489 
ஊர்‌ கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தை 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு தது 

அரசு மைசூர்‌ உடையார்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரநஞ்சராயர்‌ எண்‌ 1] 


விண்ணிறைந்த பெருமாள்‌ கோயில்‌ வடக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: பொங்கலூர்கால்‌ நாட்டவர்‌ கூடி, கொடுவாய்‌ விண்ணிறைந்த பெருமாள்‌ 


கோயில்‌, வேற்றரசர்‌ கலகத்தின்‌ போது அழிந்ததைக்‌ கல்லால்‌ எடுத்துக்‌ 
கட்டிப்‌ பெருமாளையும்‌ எழுந்தருளப்‌ பண்ணி முன்பு விட்ட 
திருவிடையாட்டமாகிய கொடுவாய்‌ நிலங்களையும்‌ இச்சித்த காணி 
வலுப்பூரையும்‌ இரண்டிலுமுள்ள நன்செய்‌, புன்செய்‌ நிலங்களையும்‌ 
இவ்வூர்க்கு வரும்‌ கந்தாயம்‌ காணிக்கை முதலிய வரிகளையும்‌ 
விண்ணிறைந்த பெருமாளுக்கு உரியதாக்கிக்‌ கல்வெட்டிக்‌ கொடுத்தனர்‌. 


கல்வெட்டு: 


1. 


4. 


ஹஹிஸ்ரீ மன்மகாமண்டலேமுவரன்‌ ஸ்ரீ வீர நஞ்சராய யுடையார்‌ 
பிருத்விராஜ்யம்‌ பண்ணி யருளாநின்ற காலத்து சகாத்தம்‌ ச௪௱மக 
மேல்‌ செல்லாநின்ற சாதாறண வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ ம௨ தேதி 
பொங்கலூர்கா நாட்டு 


நாட்டவரோம்‌ கொடுவாயில்‌ மாடம்‌ நிறைந்த மணிமண்டபத்து 
நிறைவற நிறைந்து குறைவறக்‌ கூடி வாட்டம்‌ இன்றி கூட்டம்‌ பெருகி 
ஒருமித்து (இருந்து எங்கள்‌ நாட்டில்‌ கொ 

டுவாயில்‌ பெருமாள்‌ விண்ணிறைந்த பெரிய பெருமாள்‌ கோயில்‌ 
வாணத்திலெ இறந்து (சி) சின்றமாயி அனைத்தாண்டும்‌ பாழாய்க்‌ 
இடக்கையில்‌ இப்பொழுது உபானம்‌ முதல்‌ பஞ்சாங்கம்‌ முதலாக 
சாந்து சதர 

த்திடந்த கல்லும்‌ எடுத்துக்‌ கட்டி முடித்து . . . கோயிலும்‌ கட்டி 


ட்‌ ௪. ௩ நட ந ௫. ப . ௫ ௫ 
ஆவடு கன்ட பந்து ல்‌ வ அழல்‌ எ ர பவுல்‌ இன்றி. ப பகல தத்வ ந வதம்‌ அன்ன அவிக. அழும்‌ அத்‌ அண்ட்‌ அல ங்க வர்‌ 


யிருந்த பெருமானையும்‌ எழுந்தருளி . . . . பிரதக்ஷ்ணை 

யும்‌ பண்ணுவித்து சேரன்‌ சோழன்‌ காலத்திலே விட்ட விடையாட்டம்‌ 
இச்சித்த காணி வலுப்பூர்‌ கல்வெட்டிச்‌ சாதனம்‌ கையும்‌ . . . சந்திர 
உத்தாரம்‌ பண்ணிவ . . . த்தினபடி வலுப்பூர்‌ காநாட்டு 

இச்சக்காணி வலுப்பூரும்‌ இவ்விரண்டுக்குண்டான நஞ்சை புஞ்சை 
நாற்பாங்கெல்லைக்‌ குள்ள மேநோக்கியமரம்‌ &ழ்னோக்கிய கிணறு 
ஆமைலஒடு நண்டு பாழியுட்பட்ட நிலமும்‌ இந்த வூர்க்கு வரும்‌ 
க[ாசாயம்‌ 

காணிக்கை பிறவரி நாட்டுவிணியோகம்‌ அதிகாரவத்தினை மற்றும்‌ 
எப்பேற்பட்ட சறுவசுவாமியங்களும்‌ பெரிய பெருமாளுக்கு 


கொடுத்த இரண்டு ஊரும்‌ திருவிடை யாட்டமாக சந்திராதித்யவரை 
நடப்பதாகச்‌ சின்றமாய்‌ (இருந்த உத்தாரண 


இத்தன்மம்‌ காத்தான்‌ (தந்தான்‌) அடி எங்கள்‌ தலைமேல்‌ இத்தன்மம்‌ 
இறகுவான்‌ எச்சம்‌ அறுவான்‌ 


67 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 214/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : கலி 4973 
வட்டம்‌ : திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1872 
ஊர்‌ : கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ஷ்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 
அரசு ்‌ மைசூர்‌ உடையார்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரநஞ்சராயர்‌ எண்‌ " £2 
இடம்‌: விண்ணிறைந்த பெருமாள்‌ கோயில்‌ வடக்கு, மேற்கு, தெற்குச்‌ சுவர்ப்‌ 
பகுதிகள்‌. 


குறிப்புரை: விண்ணிறைந்த பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ செங்கல்லால்‌ 
கட்டப்பட்டு சிதைந்து போனமையின்‌ நாகலிங்கபுரம்‌ புஷ்பநாத 
முதலியார்‌ குமாரர்‌ வீரபத்திர முதலியார்‌ இதனைக்‌ கல்லால்‌ கட்டி 
பெருமாளுக்கு உபயமாக வழங்கினார்‌ என்ற செய்தி சொல்லப்படுதிறது. 

கல்வெட்டு: 

ஷுஷிஸ்ரீ 

௪சூ௯௱எம௩ ல்‌ 

பிரசோற்பத்தி வருஷம்‌ 

ஆவணி மாதம்‌ ம௩ தேதி கொடு 

வாயில்‌ பெரிய பெ 

ருமாள்‌ சன்னதி 

முன்னிருந்த பெரியோர்கள்‌ 

மரத்தாலு 

ம்‌ செங்கல்லாலும்‌ கட்டியிருந்ததை 


ரெ. 54 இ ௫ ஸே மே ந ௨ 


டன்‌ 
S 


சிரண உத்தாரமா 
யக்கி[க] 


ந்‌. 
bt 


ல்லினால்‌ 


hd வு 
ம 6 


நாகலிங்கபுரம்‌ தொண்டை மண்ட 


88 


ல வேளாளரில்‌ கொ 
டுவாயைச்‌ சேற்ந்த நாலுகிறா 
மத்து 

க்கும்‌ ஆதி 

னக்‌ கணக்கு 

புஷ்பநாத 

முதலியார்க்‌ கு 


. மரர்‌ வீரபத்திரமுதலியா 


ர்யுபயம்‌ 


பெருமாள்‌ துணை 


89 





த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 215/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ :  இருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு :  இ.பி.1004 
ஊர்‌ : கொடுவாய்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 ௮ 
எழுத்து : வட்டெழுத்து முன்‌ பதிப்பு உல 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  வீரசோழ எண்‌ : 149 
கலிமூர்க்கன்‌ 
இடம்‌: விண்ணிறைந்த பெருமாள்‌ கோயில்‌. 


குறிப்புரை: கோனாட்டிலிருந்து வாழும்‌ ஆட்கோவன்‌ கங்குப்பை மூத்த ஆச்சார்‌ 
சார்பாக நன்மைக்கு வெட்டுவித்த இணறு. 


கல்வெட்டு: 
1. ஷஷிழீ 
2. வீரசோ 
2. மக்கலிமூர்‌ 
4. க்கப்பெருமா 
5. ளுக்கு திருவெழு 
6. த்திட்டுச்‌ 
7. செல்லாநின்ற 
8. யாண்டு இருபத்தி 
9. நாலாவது 
10. கோனாட்டிரு 
11. ந்து வாழும்‌ 
12. ஆட்கோவன்க 
13. ங்குப்பை 
14. மூத்த ஆச்சார்‌ 
15. ச்சார்த்தி 
16. ச்செய்விச்‌ 
17. சகிணறுஉ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 957/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு சச 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1224 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை :  206/1965-66 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு தல 
அரசு கொங்குசோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ வீரராசேந்திரன்‌ எண்‌ த. 
இடம்‌: உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ தெற்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை: வடபரிசார நாட்டு கரையான அடிக்கழ்தளத்து வணிகன்‌ சடையன்‌ நம்பி 


ஆன சேரமான்‌ தோழன்‌ என்பான்‌ பெரும்பழனத்து உத்தமசோழீசர்‌ 
கோயிலில்‌ திருவிளக்கு ஒன்று எரிக்க பழஞ்சலாகை அச்சு ஒன்று 
கொடையளித்த செய்தி சொல்லப்படுகிறது. 


கல்வெட்டு: 


i, 


ஹஷிஸ்ீ வீரராஜேந்திர தேவற்கு யாண்டு பதிநஞ்சாவதிற்‌ 
கெதிராவதற்கெதிராவது 

வடபரிசார நாட்டிற்‌ கரையானடிகட்‌ தளத்திருக்கும்‌ வியாபாரி 
சடையன்‌ நம்பியான சேரமான்‌ தோழநேன்‌ பெரும்பழனத்து 

உத்தம சோழீஸ்வரமுடையாற்கு நான்‌ வைச்ச திருவிளக்கு ஒன்றுக்கு 
இந்த அச்சுப்‌ பழஞ்சலாகையொன்று 

க்கும்‌ சிவப்பிராமணர்‌ காஸூவ கோத்திரத்து அவிநாசி தேவப்‌ 
பிள்ளையான ஒத்தனூர்‌ பட்டரும்‌ 

இம்மூவோம்‌ அச்சொன்றுங்‌ கொண்டு சந்திராதித்தவலும்‌ 
இவ்விளக்கு செலுத்தி வருவோமாகவும்‌ குடங்கொடு கோயில்‌ 
புகுவார்‌ இது பந்மாஹேஸ்வர ரக்ஷை 


91 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 958/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 27 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1266 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 212/ 1965-66 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந 
அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ : 2 
இடம்‌: உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: பெரும்பழனத்து வெள்ளாளன்‌ தேவந்தைகளில்‌ சிறியான்‌ 


செயங்கொண்ட சோழகாமிண்டன்‌ என்பான்‌ உத்தமசோழீசர்‌ கோயிலில்‌ 
திருவிளக்கு ஒன்று எரிக்க பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடையளித்தமை 
பற்றிக்‌ கூறுகின்றது. 


கல்வெட்டு: 


i. 


ஷுஹிஷஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு எ வது ஐப்பசி மாதம்‌ 
முதலாக வ 


டபரிசார நாட்டு ஒத்தனூரான பெரும்பழனத்து வெள்ளாளன்‌ தே 
வன்‌[தை]களில்‌ சிறியான்‌ செயங்கொண்ட சோழ காமிண்டனேன்‌ நாய 
னார்‌ உத்தமசோழீசுரமுடையார்‌ முகமண்டபத்துக்கு நான்‌ வைத்த திரு 


விளக்கு ஒன்றுக்குக்‌ குடுத்த பழஞ்சலாகை அச்சு ஒன்று 
இவ்வச்சொன்று 


ங்‌ கைக்கொண்டேன்‌ மேற்படி நாட்டு ஒத்தனூரான பெரும்பழனத்துக்‌ 
கா 


ணியுடைய சிவப்பிராமணன்‌ காசுவகோத்திரத்து ஆளவந்தான்‌ 
அப்பனான அ 


ன்னதான நம்பியேன்‌ குடங்கொடு கோயில்‌ புகுவான்‌ சந்திராதி 


த்தவரை செலுத்துவானாக இது பந்மாஹேஸ்வர ரகைஷை 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 959/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 18 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1276 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ஆ 
அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ : 3 
இடம்‌: உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌ வாயிலுக்கு 


மேற்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை: பெரும்பழனத்து வெள்ளாளன்‌ தேவந்தைகளில்‌ சிறியான்‌ பிள்ளை 


என்பவன்‌ உத்தமசோழீசர்‌ கோவிலில்‌ திருவிளக்கு ஒன்று எரிக்க அச்சுக்‌ 
காசு ஒன்று கொடையளித்தமை பற்றிக்‌ கூறுகின்றது. 


கல்வெட்டு: 


J 


= 


ஸஹஷிஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ய௩ வது ஆவணி முதலாக 
வடபரிசார நாட்டு ஒத்தனூ 

ரான பெரும்பழனத்து வெள்ளாழன்‌ தேவந்தைகளில்‌ சிறியான்‌ 
பிள்ளானேன்‌ நாயனார்‌ உத்தம 

சோழீசுரமுடையாற்குத்‌ திருவிளக்குகொன்றுக்கு குடுத்த அச்சொன்று 
இவ்வச்‌ சொன்று 

கைக்கொண்டு . . . மேற்படி நாட்டு ஒத்தனூரான பெரும்பழனத்துக்‌ 
காணியுடைய சி 


வப்பிராமணன்‌ காசுவகோத்திரத்து ஆளவந்தான்‌ அப்பனான 
அன்னதான நம்பியேன்‌ 


. . . சந்திராதித்தவரை செலுத்துவதாக பன்மாஹேஸ்வர ரக்ஷை 


93 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 960/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 9 
வட்டம்‌ : திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1272 
ஊர்‌ : பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 208/ 1965-66 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 
அரசு :  கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரபாண்டியன்‌ எண்‌ : 4 
இடம்‌: உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ தெற்குச்‌ சுவர்‌ கிழக்கு. 


குறிப்புரை: வடபரிசார நாட்டு ஒத்தனூர்‌ ஆன பெரும்பழனத்தில்‌ கும்பிட்டிருக்கும்‌ 
ஆண்டார்களில்‌ தேவன்‌ முக்கணான்‌ சேரமான்‌ தோழன்‌ என்பான்‌ உத்தம 
சோழீசற்கு பதினைந்து அச்சுக்‌ காசுகள்‌ கொடையளித்தமை பற்றிக்‌ 
கூறுகின்றது. 
கல்வெட்டு: 
ஹெஷிய்ீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு 
௯ வது புரட்டாசி மாத முதலாக வடபரிச 
£ர நாட்டு ஒத்தனூரான பெரும்பழனத்து 
க்‌ கும்பிட்டிருக்கும்‌ ஆண்டார்களிற்‌ தேவன்‌ 


i, 
2. 
2 
4 
5. முக்கணான சேரமாந்‌ தோழனேன்‌. . .. நா 
6 யனார்‌ உத்தமசோழீசுரமுடையா. Pr 

7. டபகதுக்கு அடங்கவிட்ட அச்சுக்கு உடல 
8. க நானிட்ட அச்சு பதினைஞ்சு இத்தன்மம்‌ 
9 


சந்திராதித்தவரை செல்வதாகப்‌ பன்மாஹேஸ்வர ரக்ஷை 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 9612003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 $ 
வட்டம்‌ : திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1269 
ஊர்‌ : பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 211 / 1965-66 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ல 
அரசு :  கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரபாண்டியன்‌ எண்‌ டத 
இடம்‌: உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தென்சுவர்‌. 


குறிப்புரை: பெரும்பழனத்து வெள்ளாளன்‌ மூலரில்‌ அவிநாசி முதலியான சோழ 
நாராயண காமிண்டன்‌ என்பான்‌ உத்தமசோழீசர்‌ கோயில்‌ தூபதீபத்துக்கு 
பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடையளித்தமை பற்றிக்‌ கூறுகின்றது. 


கல்வெட்டு: 

ஷஹஹிஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ஆறாவது ஆனி 
மாதம்‌ முதலாக வடபரிசார நாட்டு ஒத்தனூரான பெ 

ரும்‌ பழனத்து வெள்ளாளன்‌ மூலரில்‌ அவிநாசி முதலியான 
சோழனாராயணக்‌ காமிண்டனேன்‌ நாயனார்‌ உத்தம ே 
சாழீசுரமுடையாற்கு நான்‌ வைத்த தூபதீபத்துக்கு 

க்குடுத்த பழஞ்சலாகை அச்சொன்று 

கைக்கொண்டேன்‌ மேற்படி நாட்டு ஒத்தனூ 

ரான பெரும்பழனத்துக்‌ காணியுடைய சிவப்பிராமண 


oe 33 இ ளெ. ே டே 85. வ 


ன்‌ காசுவ கோத்திரத்து ஆளவந்தான்‌ அப்பனான அன்ன 
தான னம்பியேன்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுவான்‌ சந்திராதித்த 
.. வரை செலுத்துவானாக இது பந்மாஹேயுர ரக்ஷை 


தத்‌ 
ப 


95 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 962/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 9 

வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு :  இ,பி.79 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ரு 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு டல 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


சுந்தரபாண்டியன்‌ எண்‌ ம்‌ இ 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ வடக்குப்‌ பட்டிகை. 


குறிப்புரை: காங்கயம்‌ நாட்டுக்‌ காடையூர்‌ வியாபாரி சிறியான்‌ பிள்ளை ஆன பிறை 


சூடும்பெருமாள்‌ என்பவன்‌ பெரும்பழனம்‌ சிவன்‌ கோயிலுக்கு ஒரு 
நந்தவனம்‌ அமைப்பதற்காக நிலம்‌ கொடையளித்தமை பற்றிக்‌ 
கூறுகின்றது. கொங்கிளங்‌ கோனார்‌ என்ற பெயர்‌ குறிப்பிடத்தக்கது. 


கல்வெட்டு: 


கட 


ஷஹிஸ்ரீ கோச்சடைபன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீசுந்தர 
பாண்டிய தேவற்கு யாண்டு ௯வது தை மாதம்‌ காங்கய நாட்டுக்‌ 
காடையூரில்‌ வியாபாரி சிறியான்‌ பிள்ளையானான பிறைசூடும்‌ 
பெருமானேன்‌ வடபரிசாரநாட்டு ஒத்தனூரான பெரும்பழனத்து 
ஊருமூராளிகளும்‌ பக்கனறுதியாகக்‌ கொண்ட நிலத்‌ 


துக்கு மேற்கும்‌ கொங்கிளங்கோனார்‌ தோட்டத்துக்கு குறந்தலைக்குக்‌ 
இழக்கும்‌ வடவிட்டலுக்குத்‌ தெற்கும்‌ இந்நான்‌ கெல்லைக்குட்பட்ட 
நிலம்‌ இவ்வூரில்‌ நாயனார்‌ உத்தமசோழீசுவரமுடைய நாயனார்க்கு ஒரு 
நந்தவனஞ்‌ செய்வதாக கொண்டு உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தேன்‌ 
பிறைசூடும்‌ பெருமானேன்‌ இது சந்திராதித்யவரை செல்வதாக இது 
பந்மாஹேயர ரக்ஷ 


96 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 963/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு = 10 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1273 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ்‌ - 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ 4 


இடம்‌: 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ வடக்கு. 


குறிப்புரை: காங்கயம்‌ நாட்டுப்‌ பரஞ்சேர்‌ பள்ளியைச்‌ சேர்ந்த வியாபாரி சொக்கன்‌ 


மனைக்கிழத்தி தேவி என்பவள்‌ உத்தமசோழீசுற்கு திருவிளக்கு எரிக்க 
அச்சுக்காசு கொடையளித்தமை பற்றிக்‌ கூறுகின்றது. 


கல்வெட்டு: 


i. 


ஷஹிஞஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ய வது ஐப்பசி மாதம்‌ முதல்‌ 
காங்கய நாட்டுப்‌ பரஞ்சேர்‌ பள்ளியில்‌ வியாபாரி சொக்கன்‌ மனைக்கி 
முத்தி தேவியேன்‌ னாயனார்‌ உத்தம சோழீசுச்சுரமுடையாற்கு நான்‌ 
வைத்த திருவிளக்கு ஒன்றுக்கும்‌ குடுத்த அச்சொன்றுங்‌ 
கைக்கொண்டேன்‌ ஒத்தனூரான 

பெரும்பழனத்துக்‌ காணியுடைய சிவப்பிராமணன்‌ காசுவ கோத்திரத்து 
ஆளவந்தான்‌ அப்பனான அன்னதான நம்பியேன்‌ குடங்கொண்டு 
கோயில்‌ புகுவான்‌ சந்திராதித்‌ 


தவரை செலுத்துவாநாக இது பந்மாஹேஸ்வர ரக்ஷை 


97 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 964/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 76 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு :  தி.பி.1279 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உவ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர்‌ 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ : 8 


இடம்‌: 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ வடக்குப்‌ பட்டிகை. 


குறிப்புரை: பெரும்பழனம்‌ சிவன்‌ கோயில்‌ வளாகத்திற்குள்‌ க்ஷேத்திரபாலப்‌ 


பிள்ளையார்‌ (பைரவர்‌) கோயிலை சோழ மண்டலத்து திருக்கண்டியூர்‌ 
விளக்கத்தரையன்‌ அம்பலவன்‌ பொன்னம்பலக்‌ கூத்தன்‌ என்பான்‌ 
அமைத்தமை பற்றியது. கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. 


கல்வெட்டு: 


க 


ஹெஹிஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ௰௫ வதிற்‌ கெதிராவது 
சோழ மண்டலத்து திருக்கண்டியூர்‌ விளக்கத்தரையன்‌ அம்பலவன்‌ 
பொன்னம்பலக்‌ கூத்தனேன்‌ வடபரிசார நாட்டு ஒத்தனூரான 
பெரும்பழனவூரும்‌ ஊராளிகளோம்‌ நாயனார்‌ 


உத்தமசோழீஸ்வரமுடையார்‌ கோயிற்‌ க்ஷேத்திரபாலப்‌ பிள்ளையார்‌ 
கோயிற்‌ புதுக்குவதாக . . . 


98 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 965/2003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


oo இ MAN 


டண்‌ கடத உப 
௨ 5 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 5 ஜீ 

திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1211 
பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ்‌  205/1965-66 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 


கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


வீரபாண்டியன்‌ எண்‌ 2 நி 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ வடக்குச்சுவர்‌. 
குறுப்புநாட்டு செங்கற்பள்ளியில்‌ இருக்கும்‌ பிராமணன்‌ கரியபிள்ளை 
ஆன வீரராசேந்திர பிரம்மராயனின்‌ மனைவி கணவதியாழ்வி என்பவள்‌ 
உத்தமசோழீசர்‌ கோயிலில்‌ சந்தியாதீபம்‌ எரிக்க பழஞ்சலாகை அச்சுக்காசு 
கொடையளித்தமைப்‌ பற்றிக்‌ கூறுகின்றது. பெருமாநல்லூர்‌ பெரும்‌ 
பழாநில்‌ என்று அழைக்கப்பெறுகின்றது. 


ஷஹிஷஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு நாலாவது குறுப்‌ 
பு நாட்டில்‌ செங்கற்பள்ளியான [அற்புதக்கூத்த] 

நல்லூரில்‌ இருக்கும்‌ பிராமணர்‌ கவுசிய கோத்திரத்தில்‌ (இ 
யாந்‌ கரிய பிள்ளையாந வீரராசேந்திர பிரம்மராயன்‌ 

கிழத்தி கணவதியாழ்வியேன்‌ பெரும்பழாநில்‌ நாயனார்‌ உத்‌ 
தம சோழீசுரமுடையாற்கு நாந்‌ வைச்ச திருவிளக்கு சந்தி 
யாதீபம்‌ விளக்கு ஒந்றுக்கு குடுத்த அச்சு பழஞ்சலாகை 
ஒற்றும்‌ பெரும்பழாநில்‌ இருக்கும்‌ சிவப்பிராமணன்‌ கா 
சுவ கோத்திரத்தில்‌ பெரியந்‌ அவிநாசியாந திருவதிபதி 
யேந்‌ இவச்சு ஒந்றுங்‌ கொண்டு சந்திராதித்தவலும்‌ இவ்விளக்கு 
செலுத்தி வருவோமாகவும்‌ குடங்கொடு கோயில்‌ புகுவாந்‌ 
._யிது பந்மாயேறர ரக்ஷை 


99 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 966/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 7 
வட்டம்‌ : திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1270 
ஊர்‌ : பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 210/ 1965-66 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ல 
அரசு : கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வீரபாண்டியன்‌ எண்‌ : 10 
இடம்‌: உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டப வடக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: காங்கய நாட்டுப்‌ காடையூர்‌ வியாபாரி முதலி சிறுப்பிள்ளை என்பவன்‌ 
உத்தமசோழீசர்‌ கோயிலில்‌ திருவிளக்கு எரிக்க பழஞ்சலாகை அச்சு 
கொடையளித்தது பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு: 
1. ஹஹிறு வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ய வது ஐப்பசி மாத 
2. முதலாகக்‌ காங்கய நாட்டுக்‌ காடையூர்‌ வியாபாரி முதலி சிறுப்பி 
3. ள்ளைய்‌ நாயனார்‌ உத்தமசோழீசுரமுடையாற்கு நான்‌ வை 
4. த்த திருவிளக்கு ஒன்றுக்குக்‌ குடுத்த பழஞ்சலாகை அச்சொ 
5. ன்று இவ்வச்சொன்றுங்‌ கைக்கொண்டேன்‌ வடபரிசார ந 
6. ஈட்டு ஒத்தனூரான பெரும்பழனத்துக்‌ காணியுடைய சிவ 
7. பிராஹணன்‌ காசுவகொத்திரத்து ஆளவந்தான்‌ அப்பனான அ 
8. ன்னதான நம்பியேன்‌ திருவிளக்கொன்றுங்‌ குடங்கொண்டு ே 
9. காயில்‌ புகுவான்‌ சந்திராதித்தவரை செலுத்துவதாக 


10. இது பந்மாஹேயுர ரக்ஷை 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 967/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு பத 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ,பி.1270 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 ல 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு fe 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ 2 பரி 


இடம்‌: 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ வடக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: சோழமண்டலத்துக்‌ கண்டியூர்‌ விளக்கத்தரையன்‌ அம்பலவன்‌ பொன்னார்‌ 


மேனியான பொன்னம்பலக்‌ கூத்தன்‌ என்பவன்‌ பெரும்பழனம்‌ சிவன்‌ 
கோயில்‌ வளாகத்திற்குள்‌ உள்ள க்ஷேத்திரபாலப்‌ பிள்ளையார்‌ 
கோயிலுக்குப்‌ பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடையளித்தமை பற்றிக்‌ 
கூறுகின்றது. 


கல்வெட்டு: 


1 
2 
3 
4 
9. 
6 
7 
8 
9 


10. 


11. 
18. 
13. 
14. 


15. 


ஷஹிஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு எ வது ஆனி 

மாத முதற்‌ சோழமண்டலத்துக்‌ கண்டியூர்‌ விளக்கத்தரையன்‌ 
அம்பலவன்‌ பொன்னார்‌ மேனியான்‌ பொன்னம்பலக்‌ கூத்தே 

னன்‌ ஒத்தனூரான பெரும்பழனத்து நாயனார்‌ க்ஷேத்திரபால 
பிள்ளையாற்‌. . . ெண்ணைக் காப்பிட்டுக்‌ கொடுத்த பழஞ்சலாகை அ 
ச்சு ஒன்று அவ்வச்சொன்றுக்‌ கைக்கொண்டேன்‌ ஒத்தரைரான 
பெரும்பழனத்துக்‌ காணியுடைய சிவப்பிராமணன்‌ காசுவ கோ 
த்திரத்து ஆளவந்தான்‌ அப்பனான அன்னதான நம்பியேன்‌ சனியொ 
ன்றுக்கு . . . ம்‌ யெண்ணையுமாக காப்பு மஞ்சற்னெல்லி காப்புஞ்‌ 
சனியொந்‌. . . .னுங்குடங்கொடு கோயில்‌ புகுவான்‌ சத்திராதித்தவரை 
செலுத்துவதாக 

இதுப 

ந்மாஹே 

ஸ்வர 


ரை 


க்ஷ 
101 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 968/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு > 
வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1270 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு i = 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ வீரபாண்டியன்‌ எண்‌ " A 


இடம்‌: 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ வடக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: தீழ்கரை $ழங்க நாட்டுக்‌ கொந்தளத்தைச்‌ சேர்ந்த சாலிகரில்‌ மோடி 


சிறுப்பொல்லான்‌ என்பவன்‌ உத்தமசோழீசர்‌ கோயிலில்‌ திருவிளக்கு 
எரிக்க அச்சுக்காசு கொடையளித்தமை பற்றிக்‌ கூறுகின்றது. 


கல்வெட்டு: 


| 
2 
J 
4 
5. 
6 
7 
8 
9 


ஷிஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ய வது தை மாத 

முதல்‌ கழ்கரைக்‌ 8ழங்க நாட்டுக்‌ கொந்தளத்திற்‌ சாலிகரில்‌ ே 

மாடி சிறுப்பொல்லானேன்‌ நாயனார்‌ உத்தமசோழீசுரமுை 

யாற்கு நான்‌ வைத்த திருவிளக்கு ஒன்றுக்கு குடுத்த பழஞ்சலாை 

க அச்சு ஒன்று இவ்வச்சொன்றுங்‌ கைக்கொண்டேன்‌ ஒத்தனூ 

ரான பெரும்பழனத்துக்‌ காணியுடைய சிவப்பிராஹணன்‌ காசுவகோ 
த்திரத்து ஆளவந்தான்‌ அப்பனான அன்னதான னம்பியேன்‌ குடங்‌ 
கொடு கோயில்‌ புகுவான்‌ சந்திராதித்தவரை செலுத்துவதாக இ 

து பந்மாஹேஸ்வர ரக்ஷை 


102 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 969/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு "த 

வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1268 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 207/ 1965-66 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு பத்து 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரபாண்டியன்‌ எண்‌ r 28 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ வடக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: சோழமண்டலத்துக்‌ கண்டியூர்‌ விளக்கத்தரையன்‌ அம்பலவன்‌ பொன்னார்‌ 


மேனியான்‌ என்பான்‌ க்ஷேத்திரபாலப்‌ பிள்ளையார்‌ கோயிலுக்கு 
அபிஷேகக்கலம்‌ ஒன்று கொடையளித்தமை பற்றிக்‌ கூறுகின்றது. 


கல்வெட்டு: 


SN உ 6 ௩ மே 02 ய 


ணை யை! 
ல 


ஹஹிய்ரீ வீரபாண்டிய தேவற்கு 
யாண்டு ௫ வது மார்கழி மா 

தம்‌ சோழமண்டலத்துக்‌ கண்டி 

யூர்‌ விளக்கத்தரையன்‌ அம்பல 

வன்‌ பொன்னார்‌ மேனியான்‌ பொன்ன 
பலக்‌ கூத்தனேன்‌ ஒத்தனூரான பெ 
ரும்‌ பழனத்து நாயனார்‌ க்ஷேத்திரபால 
ப்‌ பிள்ளையாற்கு நான்‌ பண்ணுவித்‌ 

த்‌ அபிஷேக கலமொன்றுஞ்‌ சந்திரா 
தித்தவரை செல்வதாகப்‌ பந்மாஹேயுர 
ரக்ஷை 


103 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 970/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை $= 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு த க 

அரசு கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 


இடம்‌: 


வீரபாண்டியன்‌ எண்‌ : M4 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ வடக்குச்சுவர்‌. 


குறிப்புரை: சோழமண்டலத்துக்‌ கண்டியூர்‌ விளக்கத்தரையன்‌ அம்பலவன்‌ 


பொன்னார்மேனியான்‌ ஆன பொன்னம்பலக்‌ கூத்தன்‌ என்பவன்‌ 
க்ஷேத்திரப்‌ பிள்ளையார்‌ கோயிலில்‌ திருவிளக்கு எரிக்க அச்சுக்காசு 
கொடையளித்தமை பற்றிக்‌ கூறுகின்றது. 


கல்வெட்டு: 


வஸ்‌ 29. 54 2. ளெ. ட டே. 9. 4 


ணை! 
ட கூ 


13. 
14. 
15. 


ஹஹிய்ீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு... . 

ஆனி மாதம்‌ சோழ மண்டலத்துக்‌ கண்டி 

யூர்‌ விளக்கத்தரையன்‌ அம்பலவன்‌ பொன்னா 
ர்மேனியான்‌ பொன்னம்பலக்‌ கூத்தனேன்‌ ஒத்த 

னூரான பெரும்பழனத்து நாயனார்‌ க்ஷேத்திர பா 

லப்‌ பிள்ளையாற்கு நான்‌ வைத்த திருவிளக்கொன்றுக்கு கு 
டுத்த . . . அச்சொன்று இவ்வச்சொ 

ன்றுங்‌ கைக்‌ கொண்டேன்‌ பெரும்பழனத்துக்‌ கா 
ணியுடைய சிவப்பிராமணன்‌ காசுவகோத்திர 

த்து ஆளவந்தான்‌ அப்பனான அன்னதான நம்பிே 

யன்‌ குடங்கொண்டு கோயில்புகுவான்‌ சந்திராதித்தவரை 
செலு 16. ஹே 

த்துவ 17. ஸ்வர 

ரனாக 18. ரை 


பந்மா 19. க்ஷ 
104 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 9712003 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 
திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1286 
பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை த்து 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 


கொங்குப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


வீரபாண்டியன்‌ எண்‌ நீத 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ வடக்குச்சுவர்‌. 


பெரும்பழனத்தில்‌ இருந்த குளம்‌ நெடுநாளாய்‌ பாழ்பட்டுக்‌ கிடந்தது. 

இக்குளத்தின்‌ கரை, தூம்புகளை குறிப்பிட்ட சிலர்‌ செம்மைப்படுத்த 

அரசன்‌ அனுமதி அளித்தான்‌. மேலும்‌ அவ்வாறு செம்மைப்படுத்திய 

வர்கள்‌ குளத்தின்‌ கழே உள்ள நிலங்களை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு 

வரிச்சலுகையுடன்‌ அனுபவித்துக்‌ கொள்ளவும்‌, இந்நிலத்தில்‌ . 
கமுகு(பாக்கு), தென்னை முதலியன மரங்கள்‌ வளர்க்கவும்‌ பயிர்‌ செய்து 

கொள்ளவும்‌ அரசன்‌ அனுமதியளித்தான்‌. 


1. ஸஷுஷிஷஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு உ௰உ வதற்கெதிரா 


2. வது சித்தியார்த்தி சம்வத்சரத்து சிங்கநாயிற்று பூர்வபட்சத்து 


3. பஞ்சமியும்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற இரேபதி நாள்‌ வட 


4. பரிசார நாட்டு ஒத்தனூரான பெரும்பழனத்து ஊரும்‌ ஊராளி 


5. களோம்‌ ஆதம்பாக்கத்து வரதராஜ பட்டர்‌ மகன்‌ ஸ்ரீராம பட்‌ 


6. டற்கும்‌ சூரசாரம்பி திருவெண்காடு பட்டர்‌ மகன்‌ நாராயண 


7. பட்டரும்‌ உப்பம்பிரால கோவிந்த பட்டர்‌ மகன்‌ சோலைபிரா 


8. ன்‌ பட்டற்கும்‌ இவர்‌ தம்பி மகாதேவபட்டற்கும்‌ சூரசாரம்பி 
திருநட்டமா 


9. டி பட்டன்‌ மகன்‌ கெங்காதரபட்டற்கும்‌ சூரசாரம்பி வினாயக பட்டர்‌ 


மகன்‌ 


105 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


கர 


18. 


19. 


20. 


21. 


22. 


22. 


24, 


2௦, 


20. 


27. 


சோதிமாணிக்க பட்டர்க்கும்‌ பெங்சங்கிம சிவதனவாசி பட்டர்‌ மகன்‌ 


நாராயண 


பட்டர்க்கும்‌ சிற்றிங்கூர்‌ மலைப்பெருமாள்‌ நாராயண பட்டர்‌ காங்கய 
நாட்டுமு 


த்தூரில்‌ வியாபாரி மன்றுளாடுவான்‌ சம்பந்தப்‌ பெருமாளுக்கும்‌ 
நாங்கள்‌ திருமலையில்‌ கல்வெ 


ட்டிக்‌ குடுத்த எங்களூரில்‌ &ழ்காட்டில்‌ பரைபள்ளத்துக்கு உடை 
குளம்‌ நெடுங்காலம்‌ சாயாக்‌ கரைப்பட்டுக்‌ கிடந்த இந்த உடை 
பள்ளத்துக்கு ௧ 

ரைக்கும்‌ தூம்புக்கும்‌ வேண்டும்‌ முதல்‌ தாங்களே இட்டு அடைத்துக்‌ 
கொள்ளக்‌ கடவார்களாகவும்‌ இப்படிக்கு கொண்டு உடைப்புக்கும்‌ 
கரைக்கும்‌ தூம்புக்கும்‌ வேண்டும்‌ முதல்‌ நாங்கள்‌ இடுகையி 

ல்‌ இக்குளக்க&ீழ்‌ தூம்புகளாலும்‌ அணையாலும்‌ நீர்பாயும்‌ நிலம்‌ ௭ 
ங்கும்‌ திருத்திப்‌ பயிர்‌ செய்யக்‌ கடவார்களாகவும்‌ பயிர்‌ செய்து பெ 
றுமிடத்து திருத்தின ஆண்டு முதல்‌ விளைச்சலோடே நாலா 

ட்டை நாள்‌ முற்றூட்டும்‌ உண்ணக்‌ கடவார்களாகவும்‌ பின்பு மேல்பா 
கத்துக்கு மூவாட்டை நாள்‌ நாலில்‌ ஒன்று கொள்வோமாகவும்‌ பின்பு 
இராட்டை 

நாள்‌ மூன்றில்‌ ஒன்று கொள்வோமாகவும்‌ பின்பு ஒன்று கொள்வோமாக 
வும்‌ இவ்வரதராஜ பட்டர்‌ மகன்‌ ஸ்ரீராமபட்டர்க்கு பங்கிரண்டு இதில்‌ 
இவர்தம்பி உடைய 


£ற்கு பங்குகால்‌ நீக்கி பங்கு ஒன்றே முக்கால்‌ இத்திருவெண்காடு 
பட்டர்‌ மகன்‌ நாராயண 

பட்டர்க்குப்‌ பங்கு ஒன்றறை இதில்‌ திருத்தொடியாவுடையார்‌ மகன்‌ 
எச்சற்கு பங்கு அரை நீக்கி 

பங்கு ஒன்று (இக்கோவிந்த பட்டர்‌ மகன்‌ சோலைப்பிரான்‌ பட்டர்க்கு 


தன அடைக்‌ ர அம்‌ அப கபி இரக 


29. 


21. 


32. 


26. 


37. 


29. 


41. 


42. 


காதேவ பட்டற்குப்‌ பங்கு இரண்டு இதில்‌ இவர்‌ மச்சுனன்‌ 
இணையாற்கு பங்கு கால்‌ மகா மாசேரி சிரா 


மு தேவர்‌ மகன்‌ மண்டல புருஷர்க்குப்‌ பங்குகாலும்‌ பெரும்பெருமான்‌ 
ஆட்க்‌ கொண்டாற்கு 
பங்கு அரையும்‌ ஆக பங்கு ஒன்று நீக்கி பங்கு ஒன்று இத்‌ 
திருநட்டமாடி பட்டர்‌ மகன்‌ கெங்காத 
ர பட்டற்குப்‌ பங்கு இரண்டு இதில்‌ இவர்‌ மருமகன்‌ உலகுடையாற்கு 
பங்கு அரை 
யும்‌ இவர்‌ மச்சினன்‌ திருமழபாடி உடையாற்கு பங்கு அரை ஆக பங்கு 
ஒன்று 
நீக்கிப்‌ பங்கு ஒன்று இவ்வினாயக பட்டர்‌ மகன்‌ சோதி மாணிக்கப்‌ ப 
ட்டற்கு பங்கு ஒன்றேகால்‌ இதில்‌ இவர்‌ தமையன்‌ நாயகற்குப்‌ பங்கு 
காலும்‌ 
இவர்‌ மச்சுனன்‌ தேவற்கும்‌ இதேவர்‌ மருமகன்‌ இராமற்கு அரையும்‌ 
ஆக பங்‌ 
கு முக்கால்‌ நீக்கி பங்கு அரை இ சிவதனவாசி பட்டர்‌ மகன்‌ நாராயண 
பட்டற்கு முக்கால்‌ இம்மலைப்‌ பெருமாள்‌ நாராயண பட்டற்கு பங்கு 
கால்‌ 
இவர்‌ தம்பி திருச்சிற்றம்பலமுடையாற்கு பங்குகால்‌ இச்சம்பந்தப்‌ 
பெருமாளுக்கு ப 
ங்கு முக்கால்‌ காங்கய நாட்டில்‌ வெள்ளக்கலில்‌ வியாபாரி பிள்ளன்‌ 
சொக்கனுக்கு ப 
ங்கு அரை ஆக பங்கு யஉவ க்கும்‌ பங்குக்கு காணி நிலமாக 
பன்னிரண்டு காணி முந்திரிகை 
நிலம்‌ கமுகு தெங்கு மரங்கள்‌ வைத்து முற்றூட்டாக அனுபவிக்கக்‌ 
கடவார்களாகவும்‌ விதை இ 
ரட்டி காவற்கூலி அறைக்கூலி அடிகூலி பொதுவிலே 
இடக்கடவதாகவும்‌ வெற்றிலை பயிர்‌ 

107 


47. 


.. செய்யுமதுக்கு கமுகு வைப்பு நிலமுட்பட பறிக்கப்புக்க நாள்‌ முதல்‌ 


ஆண்டொன்றுக்கு ஆயிரங்‌ 


: காலுக்கு மூன்று பண விழுக்காடு கொள்வோமாகவும்‌ இஞ்சி மஞ்சள்‌ 


பயிர்‌ செய்ததுக்கு 


.. மேல்வராத்துக்கு மூன்றில்‌ ஒன்று. . . 
46. 


தெங்கு வைத்துப்‌ போகங்‌ கொள்ளும்‌. . .. 


மூன்றில்‌ ஒன்று கொள்வோமாகவும்‌ இ 


.. துதாங்களே கொள்ளக்‌ கடவார்களாகவும்‌ 


டம்‌ உள்ள முதல்‌ குளத்துக்கு . . . 


டைத்‌ தலையுருவ திருத்தினால்கு ... 


. டு முதல்‌ பொதுவிலே இடக்‌... 


கு பன்னிரண்டே காலும்‌ விடுபற்‌.. . 


ங்கள்‌ கொண்டுங்‌ கொடுத்துங்‌ கொள்வா 


. ர்களாகவும்‌ இப்படி கொண்டு மக்கள்‌ மக்‌ 


. கள்‌ சந்திராதித்தவரை யனுபவித்துக்‌ கொள்வார்கள 


£கவும்‌ இப்படி சம்மதித்து திருமலையில்‌ கல்வெட்டிக்கு 


. டுத்தோம்‌ ஊரும்‌ ஊராளிகளோம்‌ 


108 


த.நா... தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 972/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு த வ 
வட்டம்‌ : இருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ ': பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தை 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு லை 
அரசு ௯ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ 2 2 எண்‌ து] 
இடம்‌: கொண்டத்துக்‌ காளியம்மன்‌ கோயில்‌ மணிமண்டபம்‌ கிழக்கு வாசலில்‌ 
உள்ளது. 


குறிப்புரை: பட்டக்கார நாட்டுச்‌ செட்டி மண்டபம்‌ அமைத்தமை பற்றிக்‌ கூறுகின்றது. 


கல்வெட்டு: 

கீலக வருஷம்‌ ஆவ 
ணி மாசம்‌ எ௨ பட்ட 
க்காற நாட்டுச்செ 


ட்டி[ம] காமண்டபம்‌ 


mA 


கதய விசை உபயம்‌ 


109 


ச 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 973/2003 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ன்‌ 
வட்டம்‌ £.. திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.19 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை தன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு டல 
அரசு ட ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ உட ன எண்‌ பரி 
இடம்‌: கொண்டத்துக்‌ காளியம்மன்‌ முன்மண்டபத்‌ தூணில்‌ உள்ளது. 


குறிப்புரை: கணக்கம்பாளையத்து லிங்கிசெட்டி என்பார்‌ தூண்‌ அமைத்துக்‌ 
கொடுத்தமை பற்றிக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 
1. சுபகிறது வருஷம்‌ பங்‌ 
2. குனி ௰௫ தேதி கணக்க[ம்‌] 
3. பாளையத்து லிங்கிசெட்டி 
4. உபையம்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


தொடர்‌ எண்‌ : 974/2003 
கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 2 
திருப்பூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி.17 ஆம்‌ நூ.ஆ. 
பெருமாநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ஜெ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு த. ச 


- ஊர்க்‌ கல்வெட்டு 
- எண்‌ : 4 


உத்தமலிங்கேசுவரர்‌ கோயில்‌ தீபக்கம்பத்தின்‌ ழே உள்ள தனிக்‌ 


கல்வெட்டு. 
குறிப்புரை: ராமப்பையன்‌ அலுவலராகிய சிதம்பரநாதபிள்ளை காலத்தில்‌ 
வெளியிடப்‌ பெற்ற அரசு ஆணை. பெரும்பழனம்‌ உத்தமசோழிீசர்‌ 
கோயில்‌ அபிஷேகம்‌, நெய்வேத்தியம்‌, நந்தாதீபம்‌, சந்தியா $ீபத்திற்காக 
பெரும்பழனம்‌ சந்தையிலிருந்து வரும்‌ மகமையைக்‌ கொடையளித்த 
செய்தி சொல்லப்படுகிறது. பெரும்பழனத்து வெள்ளாளர்‌ மூலர்கள்‌, 
பாளந்தைகள்‌ இந்த அரசு ஆணையில்‌ ஒப்பமிட்டுள்ளனர்‌. 
கல்வெட்டு: 
முன்பக்கம்‌ 
1. யுவ வருஷம்‌ சித்‌ 14. யுடைய வெள்‌ 
2. திரைமீ 15. ஸளாழர்‌ மூலர்க 
3. ஸ்ரீமத்‌ ராமப்ப 16. ளில்‌ பாளந்தை 
4. அய்யனவ 17. களில்‌ உத்தமனு 
5. ர்கள்காரிய 18. ம்மேற்படியூர்ச்‌ 
6. த்துக்கு கற்த்‌ 19. சந்தையிலும்‌ 
7. தரான சிதம்‌ 20. மகமை 
8. பரநாத பிள்ளை 21. கண்ட ஆதாய 
9. பார்பத்தியத்தில்‌ 22. ம்சுவாமிஉத்‌ 
10. வடபரிசார நா 23. தம சோழீசுரமு 
11. ட்டு ஒத்தனூரா 24. டையாற்கு அவி 
12. னபெரும்பழ 25. ஷேக நெய்வேத்‌ 
13. னத்துக்‌ காணி 26. தியம்‌ நந்தா 


111 


27. 
28. 
பின்பக்கம்‌ 
29. 
30. 
31. 
32 
35, 
34. 
32. 
36. 
37. 
38. 
39. 
40. 
4]. 
42. 
43. 
தீர்‌, 
45. 
46. 
47. 
48, 


தீபஞ்‌ சந்திய தீ 
பத்துக்குஞ்‌ 


இ நித்த தன்ம 
ம்‌ பரிபாலன 
மகா நடத்தின 
பேரெல்லா 

ங்‌ காசி ராமே 
சுரம்‌ சேவித்த 
பலன்‌ பெருவா 
ராகவும்‌ இந்த 

த்‌ தன்மம்‌ விலக்‌ 
கினவர்கள்‌ கெ 
ங்கை கரையி 

ல்‌ காராம்பசு 
பிராமணன்‌ 
மாதா பிதாகுரு 
இவர்கள்‌ அஞ்‌ 
சு பேரையுங்‌ 
கொன்ற தோ 
ஷத்திலே 
போகக்கட 


தாகவும்‌ 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ கோயம்புத்தூர்‌ 
வட்டம்‌ திருப்பூர்‌ 

ஊர்‌ பெருமாநல்லூர்‌ 
மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு தது 

மன்னன்‌ பக 


இடம்‌: 


குறிப்புரை: 


தொடர்‌ எண்‌ : 975/2003 


ஆட்சி ஆண்டு த 

வரலாற்று ஆண்டு கி.பி.19 ஆம்‌ நூ.ஆ. 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை த 

முன்‌ பதிப்பு த 4 

ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 19 


உத்தமலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ சண்டீஸ்வரர்‌ சந்நதி கிழக்குச்‌ சுவர்‌. 


பேரூரைச்‌ சேர்ந்த சேவப்பநாத முதலியார்‌ மகன்‌ உத்தண்டியப்ப 


முதலியார்‌ என்பவர்‌ சண்டீசர்‌ கோயிலை அமைத்தமை பற்றிக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 

1. தாரணவருஷம்‌ ஆவணி 
2. மாசம்‌ய௫ பேரூரிலிருக்‌ 
3. கும்‌ சேவப்பனாத முதலி 
4. யார்‌ மகன்‌ உத்தண்டி 
5. யப்ப முதலியார்‌ உபை 
6 


யம்‌ 


113 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 216/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : கலி 4742 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி.1641 
ஊர்‌ : அலகுமலை இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 199 / 1965-66 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு : மதுரை நாயக்கர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : திருமலை நாயக்கர்‌ எண்‌ அள்‌. 
இடம்‌: அலகுமலை சிவன்‌ கோயில்‌ கைலாசநாதர்‌ பெரியநாயகி கோயில்‌ முன்‌ 
குத்துக்கல்‌. 


குறிப்புரை: அலகுமலைக்‌ குமாரசுவாமி எழுந்தருளும்‌ போது சீர்பாதம்‌ தாங்கும்‌ 
சமயமுதலிமார்களுக்கு சிலவுரிமைகளைச்‌ சர்வமான்யமாக வழங்கி 
இருமலை நாயக்கர்‌ மரியாதை செய்துள்ளார்‌. 


கல்வெட்டு: 
1. ஸ்ரீசுவர்த்திறீமன்‌ 
2. கலியுக சகாற்தம்‌ 
3. நாலாயிரத்து எழுநூ 
4. ற்றி நாற்பத்திரண்டு 
௧. க்கு மேல்‌ செல்லா நின்‌ 
6. ற விக்கிரம வருஷூ ஆவ 
7. ணிமீ யக தியதி பொங்கலூற்‌ 
8. கானாட்டில்‌ அலகுமலை கும[£] 
9. ரர்‌ திருவிழத்‌ தினாலே சுவாமி 
10. க்கு சீர்பாதம்‌ தாங்றெ சமை 
11. ய முதலியளுக்கு சருவமா 
12. னியபமாக அலகு [கு*]மாரசுவா 
13. மியார்திருவுழப்படிக்கு 
14. வீரவாகு தேவர்காசாவ 


15. 
16. 
17. 
18. 
19. 
. த்திரி அய்யன்‌ திருவேங்க 
21. 


ர்கத்துக்கு பட்டைய 

ங்‌ குடுத்தபடிக்குத்‌ திரும 
லை நாயக்கரய்யனவர்‌ 
கள்‌ புண்ணியமாக கு 


ருவப்பன்‌ வெங்கடா 


டய்யன்‌ வட்ட ம 
ணிஅய்யன்‌ திருவேங்‌ 
கடய்யன்‌ கறணிக்கம்‌ 
சொக்கப்ப முதலியார்‌ 


பொங்கலூர் கா நாட்டார 


. னைவரும்‌ சாட்சி யிந்தப்‌ பு 
. ண்ணிய தனாதி விலகின 


வன்‌ கெங்கை கரையி 


. லேகாராம்‌ பசுவையு 


ம்‌ குருக்களையும்‌ தன்‌ 


மாதா பிதாவையும்‌ 


கொண்ண பஞ்சமா 
பாதகநாக சந்திரா 
தித்த வரைக்கும்‌ அநு 
பவிக்க போவனரக]வு 


ம்‌ யிதுக்கு துணை... 


. ருங் கருணைக்‌... 


ரற்றின மவுக்க 


115 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 217/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு அனி 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.14 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 8 ௮ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு :  போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  வீரவல்லாளன்‌ 111 எண்‌ இன. 
இடம்‌: சிவன்‌ கோயில்‌ முன்புள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: வீரவல்லாளன்‌ காலத்தில்‌ வழங்கிய கொடை பற்றிய துண்டுக்‌ 
கல்வெட்டு. 


கல்வெட்டு: 


ர்‌ ஷஸிஞஸ்ரீ வீர 


2. வல்லாள தேவர்‌ பிருதிவிராஜுயம்‌ 


116 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 218/200.4 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 3 

வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ளர்‌ :  செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மாழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை த ன 

ழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

அரசு உடல ஊர்க்‌ கல்வெட்டு 

௦ன்னன்‌ க ௮ எண்‌ இ 

இடம்‌: சிவன்‌ கோயில்‌ முன்புள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: அரசு ஆணை. கோயில்‌ சிவப்பிராமணர்கள்‌ கோயில்‌ பணியை 
முட்டாமல்‌ செய்ய வேண்டும்‌ என்றும்‌ பணிக்கும்‌ கல்வெட்டு - கோயில்‌ 
பணியை சிவப்பிராமணர்‌ என்ன காரணத்தால்‌ நிறுத்திக்‌ கொண்டனர்‌ 
என்பது ஆய்வுக்கு உரியது - கோவில்பாளையம்‌, இடிகரையில்‌ இதே 
போன்ற கல்வெட்டுகள்‌ உள்ளன. 

கல்வெட்டு: 


1. ஸஹிஞஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி கோனேரின்மை கொண்டான்‌ நல. 


2. ட்டி நல்லூர்‌ இவ்வூர்களிற்‌ சிவப்.பிராமணக்‌ காணியாளருக்கும்‌ நம்‌ 
ஓலைகுடுத்த . . . 


3. தங்கள்‌ இவ்வூரில்‌ ஆண்டுதோறும்‌ நம்‌ ஓலை எழுதி . . . இறைகுடு 


இநா... 


4. இப்படிக்கு நாயமார்‌ கோயில்‌ பூசை முட்டாமற்‌ செய்து 
போதுவாநாகவும்‌ இப்படிக்கும்‌ செம்பிலும்‌... 


117 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 219/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1293 
ஊர்‌ : செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உ ௮ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர்‌ 
அரசு : கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : விக்கிரமசோழன்‌ 11! எண்‌ உக 
இடம்‌: சிவன்‌ கோயில்‌ முன்புள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: சிறகெறிச்சில்‌ சிவன்‌ கோயில்‌ நிலைபெற்ற கூத்தர்‌ திருமுன்பு 
சந்தியா£பம்‌ எரிக்க பழஞ்சலாகை ஒன்று கொடை. 
கல்வெட்டு: 
1. ஹஹஷியஸ்ீ விக்கிரம சோழ தேவற்கு யாண்டு இருபதாவது சிரக்‌௦. . . 
2. ஆளுடையார்‌ நிலைபெற்ற கூத்தற்கு சந்தியா தீபத்துக்கு பழஞ்சலாகை 
ஒன்று ஆளவந்த[ன்‌] . . . 


118 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 220/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 30 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1267 
ஊர்‌ : செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு னு 
அரசு 2. கொங்குச்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ? வீரராசேந்திரன்‌ எண்‌ : 4 
இடம்‌: சிவன்‌ கோயில்‌ முன்புள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: ஆண்டவன்‌ என்பான்‌ நிலைபெற்ற கூத்தர்‌ முன்பு சந்தி விளக்கு எரிக்க 
பழஞ்சலாகை அச்சுக்‌ காசு கொடை கொடுத்த செய்தி சொல்லப்படுகிறது. 
கூத்தர்‌ என்றால்‌ ஆடுபவர்‌ என்று பொருள்‌. ஆனால்‌ இங்கு இறைவனை 
நிலைபெற்ற கூத்தர்‌ என்று அழைத்துள்ளது அழகிய மரபு. 


கல்வெட்டு: 
1. ஸஹுஹிஸ்ரீ வீரராசேந்திர தேவற்கு யாண்டு இருபத்தொன்பதாவதுக்‌ 
கெதிர்‌ ப... 


2. டையார்‌ நிலைபெற்ற கூத்தற்கு சந்தியாதீபம்‌ ஒந்றுக்கு ஒடுக்கிந 
பழஞ்சல . . . 


3. நஆண்டவனும்‌ இவ்வணை வோம்‌ குடங்கொடு கோயில்‌ புகுவான்‌ 


119 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 221/2004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


மன்னன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை: 


கல்வெட்டு: 


கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 0 2 


பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு £ இ.பி. 19 ஆம்‌ நூ.ஆ. 
செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை  ; - 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு ல 


- ஊர்க்‌ கல்வெட்டு 


- எண்‌ 1 ஆ 


மாரியம்மன்‌ கோயில்‌ முன்புள்ள தனிக்கல்‌. 


அரசு ஆணை பற்றிய கல்வெட்டு. இதே கல்வெட்டு 
கோவில்பாளையம்‌, வடமதுரை, இடிகரை முதலிய ஊர்‌ கோயில்களும்‌ 
உள்ளது. சூரலூரான (சூலூர்‌) அரியபிராட்டி நல்லூர்‌ முதலான 
கோயில்களில்‌ பிராமணர்‌ வருவாய்‌ இல்லாது கோயில்‌ பணி 
செய்யாமையால்‌ அரசு வருவாயைக்‌ கொடையளித்தமை பற்றிக்‌ 


குறிப்பிடும்‌ கல்வெட்டு. 


1. [சூ]ரலூ ரான அரியபிரா[ட்டி நல்லூர்‌] . . . 
2. டைகாணி பேற்றுக்கும்‌.. . 

3. முதல்கள்‌ இழந்தோம்‌ இதற்கு. . . 

4. ற்கு யாண்டு ௩ வது நாள்‌ 


120 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 222/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ; 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ்‌ 
அரசு ப ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ப எண்‌ லு] 
இடம்‌: மாரியம்மன்‌ கோயில்‌ முன்பு தனிக்கல்‌. 


குறிப்புரை: தொடக்கம்‌ இல்லை. சிவன்‌ கோயிலிருந்து கல்வெட்டுகள்‌ தற்போது 
திருப்பணி கருணையாளர்களால்‌ மாரியம்மன்‌ கோயில்‌ இண்ணையை 
அலங்கரிக்கின்றன. சேதிராயன்‌, காங்கேயன்‌, விழிநத்தரையன்‌ 
முதலானோர்‌ கோயிலுக்கு வழங்கிய கொடை ஆவணத்தில்‌ 


ஒப்பமிட்டுள்ளனர்‌. 
கல்வெட்டு: 
1. [இ]வைசேதரயந்‌ எழுத்து இவை காங்கேயந்‌ எழுத்து இவை 
விழிஞத்தரையந்‌ எழுத்து. . . 


2. ணாவுடையான்‌ எழுத்து இது பந்மாஹேமரக்ஷை இதை மாற்]றுவாந்‌ 
வழி ஏழெச்சமறு[வான்‌] . . , 


121 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 223/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ட - 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை நடக 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர 
அரசு 3 ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : எண்‌ க நீ 
இடம்‌: மாரியம்மன்‌ கோயில்‌ முன்புள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: தொடக்கம்‌ இல்லை. சிரக்கறிச்சி வெள்ளாளன்‌ வப்புலரில்‌ கேசன்‌ 
என்பான்‌ நிலை பெற்ற கூத்தர்‌ முன்பு விளக்கு எரிக்க வழங்கிய கொடைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு: 
1. சிரக்கறிச்சி ஆளுடையார்‌ நிலைபெற்ற கூத்தற்கு சிரக்கறிச்சி 
வெள்ளாளந்‌ வப்புலரில்‌ கேசந்சே . . . 


2, ணி உடைய சிவப்பிராமணந்‌ ஆளவந்தான்‌ கை கொண்டு விளக்கு 
ஒந்றுக்கு குடங்கொடு கோயில்‌ புகுவாந்‌ செலுத்துவானாக 


122 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 224/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு டல 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை 2 ம 
எழுத்து : தமிழ்‌ .. முன்‌ பதிப்பு பு 
அரசு ட ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ தன எண்‌ ட. 
இடம்‌: மாரியம்மன்‌ கோயில்‌ முன்புள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: செறக்கறைசில்‌ நிலைபெற்ற கூத்தர்க்கு அமுதுபடிக்காக அரசன்‌, 
குளமும்‌, குளத்தால்‌ விளையும்‌ நிலமும்‌ கொடை அளித்துள்ளான்‌ - 
இக்குளம்‌ தற்போது இதே ஊரீலுள்ள குளம்‌ ஆகலாம்‌. கல்வெட்டின்‌ 
தொடக்கம்‌ இல்லை. 


கல்வெட்டு: 
1. வாயறைக்கா நாட்டு சிறக்கறைசல்‌ ஆளுடையார்‌ நிலைபெற்ற 
கூத்தற்கு நம்மோலை [குடுத்தபடியாவது] . . . 
2. மந்‌ வெட்டுவிச்ச குளம்‌ இத்தேவற்குத்‌ தேவதாநமாக அமுது 
படிக்கிறையிலியாக கு... 
3. றையும்‌ அமுதுபடிக்கும்‌ நாம்‌ குடுத்தமையில்‌ குளத்துக்கும்‌ 
நிலத்துக்கும்‌ . . . 


123 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 225/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 2 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ப தது 
அரசு 2 ட ல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ உடல எண்‌ த. 
இடம்‌: வெள்ளைத்‌ தோட்டப்‌ பாதையில்‌ உள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: தொடக்கம்‌ இல்லை. துடியலூர்‌, கூடலூர்‌, கவையன்‌ புத்தூர்‌ (கோவில்‌ 
பாளையம்‌), சுரலூர்‌ (சுலூர்‌) கோவில்களில்‌ வருவாய்‌ இன்மையால்‌ பூசை 
தடைப்பட்டதால்‌. பூசை நடைபெற வரிக்கொடை அளிக்கப்‌ பெற்ற 
செய்தி சொல்லப்படுகிறது. 
கல்வெட்டு: 
1. க்கும்‌ இடிகரைதுடியலூர்‌ கூடலூர்‌ கவையந்புத்தூர்‌ சுரலூரானை]. . . 
2. க்குக்குடுத்துவரும்‌ வேண்டுகோள்‌ பரிவட்டமுதலும்‌ தவன... 
3. கோயில்கள்‌ பூசை முட்டுகையில்‌ நமக்கு நன்றாக மூன்றாவது முதல்‌ 
இழந்தோம்‌... 


4. [குடுத்தோம்‌ இவை விலாட சிங்கதேவந்‌ எழுத்து ஸ்ரீ விக்கிரம 
சோழதேவன்‌.. . 


124 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 226/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை ம்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ப 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ :  விக்சரெம சோழன்‌ எண்‌ த 11. 
இடம்‌: மாரியம்மன்‌ கோயில்‌. 


குறிப்புரை: ஊரும்‌ ஊராளிகளும்‌ வேண்டியதற்கிணங்க இறைவனுக்கு 
கொடுக்கப்பட்ட ஒரு குளம்‌ மற்றும்‌ அதன்‌ பாசன நிலங்களுக்கு வரி 
நீக்கிக்‌ கொடுத்த ஆணையாக இருக்க வேண்டும்‌. அக்குளம்‌ 
வெள்ளலூருக்கு போகும்‌ வழியில்‌ இருந்ததாகவும்‌ தெரிகிறது. 
கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு: 
1. ஷஹிஞஸ்ரீ சி, புவநச்‌ சக்கரவத்தி கோநேரிமை தத்து விக, ம 
சோழ தேவற்‌(கு] யாண்டு இருபத்திரண்டாவது . . 


2. லைகுடுத்தபடியாவது இவூரில்‌ ஊரும்‌ மூராளிகளும்‌ தேவற்கு குடுத்த 
குளம்‌ வெள்ளலூற்குப்‌ போகிற வழியில்‌ தவசி சேரமாந்தெ. . . 


3. டுக்க வேணுமெந்று ஊருமூராளிகளும்‌ வந்து நம்மை வேண்டுக்‌ 
கொண்டமையில்‌ இகுளமும்‌ குளத்தால்‌ நீர்பாஞ்ச . . . 


125 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 227/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 0 2 
வட்டம்‌ £ பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி, 13 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உடல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
அரசு டல ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ப எண்‌ 1 
இடம்‌: பரமேஸ்வரன்‌ கோயில்‌ முப்பட்டைக்‌ குழுதக்‌ கல்‌. 


குறிப்புரை: துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. சிவபிராமணன்‌ ஆளவந்தான்‌ ஆளி 
முதலியோரிடம்‌ கருஞ்‌ சாத்தன்‌, கருஞ்‌ சாத்தப்படை என்ற பெயருடைய 
பூலுவ குலத்தவர்‌ கோயிலுக்கான கொடை கொடுத்த செய்தி 
அறியப்படுகிறது. 
கல்வெட்டு: 
அ. 
1. கறிச்சல்‌ .பூலுவந்‌ கருஞ்சாத்த[ன்‌] உடைக்‌ கோல்‌[9]வட்டிந 
பெருமாளாந சோழ... 
2. நபட்டந்‌ கொண்டு குடங்கொடு கோயில்‌ புகுவாந்‌ செலுத்துவாந்‌ 
சந்திராதிதவரை செல்வதாக இது பந்‌. .. 


1. த்தாலறு சிரக்கெறிச்சற்‌ பூலுவந்‌ கருஞ்‌ சாத்தப்‌ படை கண்ட . 
பாண்டியந்‌ கண்டிய தேவநேன்‌ சிரக்‌). . . 


2. ங்கை... கொண்டோம்‌ சிரிக்கெரிச்சல்‌ [காணி உடைய] சிவ பிராமணந்‌ 
ஆளவந்தாந்‌ ஆளியும்‌ குகப்‌ 
8. வா... ப்பது உ ஸ்ரீ2ா யெசுர க்ஷ 


126 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 228/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 18 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : ' செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை த 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு தல 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : விக்கிரம சோழன்‌ எண்‌ ஓ தீத 
இடம்‌: அம்மன்‌ கோயில்‌. 


குறிப்புரை: பூலுவந்‌ சாத்தப்படை கண்டர்களில்‌ சாத்தப்‌ பிள்ளான்‌ சங்காழ்வான்‌ 
என்பவன்‌ சந்தியா தீபத்துக்கு ஒரு பழஞ்‌ சலாகை காசு கொடுத்தமை. 
கல்வெட்டு: 
௮. 


1. ஹத்திசிரி விக்கிரம சோழ தேவற்கு யா[ண்‌]டு பந்நிரண்டாவது 
சிரக்கறிச்சி பூலுவந்‌ கருஞ்‌ சாத்தபடை கண்ட [க] 


2. ளில்‌ [சா]தன்‌ பிள்ளனான சங்காழ்வான்‌ ஆளுடையார்‌ நிலை பெற்ற 
கூத்‌ 

3. தற்கு[தி)ர சந்தியா தீபத்துக்குப்‌ பழஞ்‌ சலாகை ஒன்று ஆளவந்த பட்ட 

4. ன்‌ கொண்டு குடங்‌ கொடு கோயில்‌ புகுவான்‌ செலுத்துவாந்‌ ப... 


1. பியங்கலா மருதந்நாந அளகைய்‌ நாடநேன்‌ நிலை பெற்ற கூத்த[ற்‌]க்கு 
வித்‌ 


127 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 229/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு ; 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 14 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ :  செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை உல 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர்‌ 
அரசு : போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : வல்லாளன்‌ எண்‌ : 18 
இடம்‌: அம்மன்‌ கோயில்‌. 


குறிப்புரை: அழகிய திருச்‌ சிற்றம்பல முடையார்‌ கோயிலில்‌ சந்தியாதீபம்‌ ஏற்றவும்‌ 
வாயிலில்‌ தண்ணீர்‌ பந்தல்‌ அமைக்கவும்‌ 150 பணம்‌ கங்கம நாட்டு 
வியாபாரி அழகப்‌ பெருமாள்‌ கொடுத்தமை பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 
கல்வெட்டு: 
I 
2. வ[ல்‌]லாள தேவர்‌ உரு 
3. யவிராசியம்‌ ப 
4. ண்ணிஅருள[ா] 
ச. நின்றடன்‌ முதல்‌ 
6. ஸ[ம்‌]வத்ஸ சத்து சூ 
7. வணிமாதம்வா 
8. யறைக்கால்‌ நா 
9. ட்டுச்‌ சிரக்கறை 
10. ச்சலில்‌ ஆளுடை 
11. நாயி[ந[ரர்‌ நிலை பெ 
12. ற்ற கூத்த[ர] கோயி 


128 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


ப 


0 


26. 


27. 


உ உ உ 8 


லுக்கு கங்கம நா 36. வரை நடத்தக்‌ கடவே 


ட்டில்வெள்ள [கன்‌] 37. னாகவும்‌ குடங்கொ 
வியாபாரி பிள்ளை நா 38. ண்டு கோயில்‌ புகு[ம்‌] 


ராய[ண] அழகப்‌ பெரு 29. யா வன்னொரும்‌ நடத்‌ 
40. தக்‌ கடவனாகவும்‌ இப்ப 


41. டிசம்மதித்து இத்தி[ரும 


42. லையிற்‌ கல்வெட்டிக்‌ குடு 


மாளான அழகிய 
திருச்‌ சிற்றம்பல மு 
டையாற்கே கோ 
யிலிருகு சந்தியா தீ 


ப விளக்கொன்று 


43. த்தேன்‌ அழகிய திருச்சி 


1 


ற்றம்பல முடையாற்கு 
ம்‌ தருவாசலில்‌ த 45. கற்பக நம்பியேன்‌ இது 
ண்ணி பந்தலு 46. என்‌ எழுத்து 
க்கும்‌ மேல்படி 

வூரில்‌ சிவப்பிரா 
மன[ன்‌] மோதிலிய [ன்‌] 
கொத்தில்‌ பொற்‌ 


கோயில்‌ நம்பி 


. காளிபட்ட நான 


கற்பக நம்பியே 


. நான்‌ உபையமா 


க இவர்‌ பக்கல்‌ வாங்‌ 
இன ஈ௫ம இப்ப 
ண நூற்றம்பதுக்‌ 
கும்‌ சந்திராதித்த 
129 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 230/2004 


மாவட்டம்‌ : கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 2 
வட்டம்‌ : பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 14 ஆம்‌ நூ.ஆ. 
ஊர்‌ : செலக்கரிச்சல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 2 2 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர்‌ 
அரசு : கொங்கு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ : விக்கிரம சோழன்‌ எண்‌ : 14 
இடம்‌: சிவன்‌ கோயில்‌ முன்புள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை: கோயில்‌ திருநிலை வாரணை கீரனூர்‌ ஐங்கைக்‌ குடுமிச்சிகளில்‌ ஒருவரான 
சோழன்‌ உமையான்‌ அணுத்திரப்‌ பல்லவரைசியின்‌ (அல்லது பல்லவரை 
சனின்‌) கொடை எனக்‌ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு: 


1. ஹஹிஸீ விக்கிரம சோழ தேவற்கு யாண்டு ஏழாவது இக்கோயில்‌ இரு 
நிலை வாரணையும்‌ பொங்க 


2. லூர்க்‌ கால்‌ நாட்டுக்‌ 8ரனூரில்‌ இருக்கும்‌ ஐங்கைக்‌ குடுமிச்சிகளில்‌ 
சோழந்‌ உமையான்‌ அணுத்திரப்‌ பல்லவரை [௪] 


3. தருமம்‌௨ 


130 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
உளர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
மன்னன்‌ 


குறிப்புரை: 


பிற்சேர்க்கை 


இருகூர்‌ செப்பேடு 
கோயம்புத்தூர்‌ ஆட்சி ஆண்டு 7௪ 
பல்லடம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 11 ஆம்‌ நூ.ஆ. 
இருகூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டுஅறிக்கை  ; - 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு தன 
வீரகேரளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
இராசராசன்‌ எண்‌ : 1 


இருகூர்‌ சிவன்‌ கோயில்‌ குருக்கள்‌ திரு இராமசாமி குருக்கள்‌ 
அவர்களிடம்‌ உள்ள செப்பேடு. 


மூன்று ஏடுகள்‌ இருந்துள்ளன. மூன்று ஏடுகளில்‌ நடுவிலிருந்த ஏடு 
கிடைக்கவில்லை. பல வரலாற்றுச்‌ செய்திகளைக்‌ கொண்டுள்ள 
இச்செப்பேடுகள்‌, தென்‌ கொங்கை ஆண்ட வீரகேரளர்களுக்கும்‌ வட 
கொங்கை ஆண்ட கொங்குச்‌ சோழர்களுக்குமிடையில்‌ பூசல்கள்‌, 
போர்கள்‌ இருந்தன என்பதை கூறுகின்றன. காரைத்தொழுவில்‌ இரு 
மரபினரும்‌ கோட்டைகளைக்‌ கட்டி நிலைப்படைகளை வைத்திருந்தனர்‌. 
மேலும்‌ கொங்கு நாட்டில்‌ பள்ளிப்படை எடுக்கும்‌ வழக்கமிருந்தமை 
பற்றி இச்செப்பேடு கூறுகின்றது. இச்செப்பேட்டைப்‌ பெற்றுகொண்ட 
பிராமணன்‌ குடும்பத்திற்கு அரசன்‌ பல உரிமைகளைக்‌ கொடுத்துள்ளான்‌. 
இந்தப்‌ பிராமணன்‌ குடும்பத்து முன்னோர்கள்‌ அமரபுயங்கரன்‌ காலம்‌ 
முதல்‌ செய்த பணிகளுக்கு இந்த உரிமை அளிக்கப்‌ பெறுகின்றது. இந்த 
அமரபுயங்கரன்‌ முதலாம்‌ இராசராசனுடன்‌ போரிட்டுத்‌ தோற்றவன்‌. 


முதல்‌ ஏடு - முன்பக்கம்‌ 
1. ஹஹிஸ்ரீ கோநேரின்மை கொண்டான்‌ பே 


2. ருர்நாட்டு வெள்ளலூர்‌ ஆளுடையா 
3. ர்தெந்நூர்‌ஆண்டா[ர்‌ கோயிலி 

4. ல்காணியுடைய சிவப்பிர 

5. ஈமணந்‌ பாரத்துவாச கோத்திரத்து 
பின்பக்கம்‌ 


1. ஸ்ரீரிகயிலாஸம்‌ உடையார்‌ பஞ்சநெதி வாணந்நான இரா 
2. சராசப்‌ பட்டநுக்கு நம்மோலை குடுத்த படியாவது (இவந் 


131 


௯ 23 


நமக்கு செய்தபணி பொங்கலூ[ரிகா நாட்டு அளுகைதோழ[ா] 

ந்‌ கண்டர்‌ வீமநல்லூர்‌ அணித்திரப்‌ பல்லவரையன்‌ உத்த 

ம சோழரைக்‌ கண்டு அவர்‌ தாதையையும்‌ கொண்டு புகுந்து 
கோட்டிகாரைத்‌ தொழுவில்‌ மூத்த அப்பாட்டர்‌ 
திருப்பள்ளிபடைக்குந்‌ தெற்காக உத்தமசோழர்‌ இ 

ட்ட கோட்டை யெறிய நாம்‌ இட்ட கோட்டை வஞ் 

சுகர்‌ வஞ்சகந்‌ கோட்டையிலே நின்று சமக்க 

(இரண்டாம்‌ ஏடு கிடைக்கவில்லை) 


மூன்றாம்‌ ஏடு; முன்பக்கம்‌ 


> 09: 29. es 


= 
> 


சியற்கு அமரபயங்கரப்‌ பெருமாள்ளுக்கும்‌ இவர்‌ பாட்டந்மார்‌ 
செய்த பணி வெள்ளலூர்‌ வெற்றிலை கொளுப்‌ ப[சு]ங்காய்‌ 
இவைய்‌ உள்படச்‌ சோழ நாட்டு[கிகு போய்‌ குடுத்த ப 

ணிக்கு அக்காலத்தில்‌ குடுத்த பழங்காணி வெள்ள 

லூர்‌ சிவத்தாநங்களும்‌ வாய்யறைக்கா நாட்டு சிவத்‌ 
தாநங்களும்‌ கோளுர்‌ சிவத்தாநங்களும்‌ கோப்பாடிசி 

வந்‌ தாநங்களும்‌ நாம்‌ குடுத்த காணி குறுச்சியிற்‌ சி 

வந்‌ தாநங்களும்‌ தெந்கரை சூரலூர்‌ வடகரை சூரலூ 

ர்‌ இருகவூர்‌ இவ்வூர்களில்‌ சிவத்தாநங்கள்‌ யெழுவந மு 
ளைப்பந இவர்கள்‌ மக்கள்‌ மக்களுக்கு மாற[ஈக்‌] காணியாக 


பின்பக்கம்‌ 


oN 


he 
S 


11 8 
12. 
13. 
14. 


விலையொற்றி தந்ம தாந ஸ்ரீதநத்துக்கும்‌ உரித்தாகவும்‌ 
இவந்நுக்கு குடுத்த வரிசை ஆண்‌ வழிக்கு ஒற்றைச்‌ சங்‌ 

கு ஊதி வருவிதாகவும்‌ பெண்‌ வழிக்கு இரட்டைச்‌ சங்‌ 

கு ஊதி வருவிதாகவும்‌ வளையம்‌ வைப்பாநாகவும்‌ காலு 
க்குச்‌ சந்தனம்‌ பூசிவிதாகவும்‌ பச்சைப்‌ பிடாம்போ 
ற்பாநாகவும்‌ இவந்‌ அகம்‌ இரண்டாநிலை எடுத்து 

சாந்து இட்டு கொள்ளப்‌ பெறுவாநாகவும்‌ மற்று ந 

ம்‌ பிள்ளைகள்ளுக்குள்ள வரிசையெல்லாம்‌ இவந்‌ மக்க 

ள்‌ மருமக்கள்‌ செய்து கொள்ளப்‌ பெறுவிதாகவும்‌ நம்மோலை 
ப்படி செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளவும்‌ நம்‌ ஓலை 
குடுத்தோம்‌ 

செம்பிய 15. ழுத்து 19. நம்தமர்‌ 

ன்‌ உத்த 16. [யாண்டு] 20. பாற்படு 

ரமந்தி 17. வது[நாள்‌] 21. த்து | 

ரியெ 18. உ௱௰௭ 


132 


Summary of Coimbatore Disrtict Inscriptions 


179/ 2004 : 


180/ 2004 : 


181/ 2004: 


182/ 2004: 


183/2004: 


184/2004: 


185/2004: 


186/2004: 


Pollachi Taluk 
Anaimalai 


On the Slab in front of Someshwara temple on the river bank, Fragmentary. Tamil. 
131 century A.D. Gift of Paddy (?) for the rituals of Nataraja and Sivakami. It was 
donated by certain individual by name Kuttatum Nambi 


On the south jagathi of sanctum sanctorum. Tamil. Virakerala Adirajarajadeva 
Rajaraja deva. 12h century A.D. Gift of ten kalanju gold by the wife of a vellala 
and a vellala of putantai clan for burning perpetual lamp. 


On the south jagathi of ardhamandapa. Tamil. Gift of a bronze idol uma sakita 
moorthy and lands by an individual of shepherd community from Kolumam, The 
sabha of colakulamanika chadurvedimangalam and ur assembly of Nannanur had 
under taken to remit the paddy for the rituals in front of this idol. Land was made 
as devadana land by the king. Viracola mannarai is mentioned. 


On the south jagathi of ardamandapa of goddess temple Tamil. Kongu Pandya 
Sundara Pandyan r.y. 14 Gift of 150 panam by an individual from Manniyarkuricchi 
in /runconadu in Pandimandalam. The gift was entrusted with Brahmins of Virakalal 
alagiya chadurvedimangalam received the amount and accepted to give thirty bags 
of paddy for food offering for the Nacciyar. The name Perranacciyaris noteworthy. 


On the kumdha of south wall of the same temple .Tamil. Hoysala Viravallala II 
The sabha of Virakkalal alagiya chadurvedimangalam confirmed the gift of land 
which was given by an individual from Pandimandalam, who was mentioned in 
previous record. Here sabha had controlled the ur revenue administration. Land of 
three kanis was donated as devadana. 


On the jagathi of south wall of the same temple. Tamil. Kongu pandya. r.y. 14. Ur 
assembly of Vadakkilur confirmed the gift of land and accepted to measure thirty 
kalams of paddy for each year towards food offering in front of Perranacciyar in the 
kamakottam of this temple. 


On the jagadhi of west wall of the same temple. Tamil .Kong Virachola Ill. Gift of 
taxe provisions by the king to the temple. 


On the kumuda of sanctum sanctorum of the same temple. Tamil. Gift of land (?) 
by the saba of Nannanur. A highway and a measuring rod are mentioned in this 


inscription. 
133 


187/2004: 


188/ 2004: 


189/2004: 


190/2004: 


191/2004: 


192/2004: 


193/2004: 


194/2004: 


195/2004: 


196/2004: 


197/2004: 


198 /2004: 


on the kumuda of west wall of the sanctum sanctorum of the same temple. 
Incomplete. Tamil.KonguVikrama chola Ill. r.y. 20. Gift of money (300 Palancalagai 
accu) by a commander - in - chief from Kolumarn for Thiruvathirai day worship in 
front of Devi in Nakkandar temple the gift was received by Parasivan and 
Rajarajavacciya marayan. 


On the jagadhi of ardhamandapa of same temple. Tamil.. Kongu Virarajendra. 
1307 century A.D. Gift of land by the king for madaivilagam. Another land was 
gifted for grazing. The order was addressed to temple priests of Shetrapalapillaiyar 
temple. Adisayachola mannarai, Rajaraja mannarai and Virachola mannarai lands 
are mentioned. 


On the kumuda of west wall of sanctum sanctorum of the same temple. Tamil. 
Fragmentary. 13 century A.D. Gift of land. Vendaiyurkal. Virakalala valanadu, 
brahmadeyam and Sirapathasekara mannarai are mentioned. Another fragment 
mentions mukkudi ur podukkadu and ur podunilam. 


On a slab paved in front of the Visvesvarar temple. Tamil.. King Viranaryana 
(Virakerala). A certain gift made by the nattar of Udaiya piratti chadurvedi mangalam. 
Gift was received by the temple priests of Kulasekara vinnagarm. 


On a slab paved in front of Visveswarar temple. Slightly damaged. Tamil. 
Viranarayana (Virakerala) Gift of two villages to the temple (name lost) 


On the adittana of the south wall of the goddess temple. Tamil. Fragmentary. 
Vikramachola. Mentions Nannanurin Vendaiyurkkalnadu in Virakerala valanadu. 


On a slab paved in front of Visvesvara temple damaged. Tamil. Viranarayana 
(Virakerala) r.y. 10. Mentions Virakerala valanadu, Cholapuram and madigai. 


On the kumuda of north wall of the Someswara temple. Damaged. Tamil. Gift of a 
land as devadana by the king. 


On the kumuda of south wall of sanctum sanctorum of same temple. Tamil. Kongu 
Virarajendra deva. Gift of money by Virasinga devan, one king's official from 
Vadakuru (North Kongu) for burning a twilight lamp. Rajaraja saiva chakravarti 
and Nambi pattira chakravarthi, the sivabrahmins of the temple received the gift. 


On the kumuda of south wall of sanctum sanctorum of same temple. Tamil. 
Virapandya. Gift of a land by the king. Mentions Kannaru, kavaru, Vadi,mannarai 
and a land measurement. The land was reclaimed for first time. 


On the jagathi of west wall of the sanctum sanctorum of same temple. Fragmentary. 
Tamil. Gift of a land by sabha and ur assembly for burning a perpetual lamp. It was 
received by the sivabrahmins. 


On the kumuda of north wall of sanctum sanctorum of the same temple. 


134 


1/ 2003 : 


2/2003 : 


31 2005 : 


4/ 2003 : 


9 / 2004: 


)0 / 2004: 


)1 / 2004: 


)2 12004 : 


15/2003 : 


16 / 2003 : 


17/2003: 


18 / 2003 : 


Fragmentary. Tamil. Gift of a land. Mentions Viranarayana peruvayakkal and Pandya 
muventavelan. 


Kinattukadavu 


On the kumuda of south wall Ponmalai Velayutha samitemple. Fragmentary Tamil 
430 century A.D. Gift of a perpetual lamp. Mentions a person from vettuvan 
community and a sivabrahmin of Kausiya 9019. 


On the kumudha of south wall of same temple. Tamil. Fragmentary. 4300 century 
A.D. Gift of paddy by an individual of perumparralar (community?). Mentions Nattar. 


On the south wall of the sanctum sanctorum Siva temple. Tamil. Kali 4435 - AD. 
1334( wrong). Mentions the construction of siva temple. 


On the south wall of siva temple. Tamil. 14th century A.D. Mentions the construction 
of a sattiram by Venkatachala mudaliyar of Anaimalai 


Singanallur 


On the step stone at the entrance of Siddantiswarar temple. Fragmentary. Tamil. 
Virarajendra.C.A.D.1227. Mentions gift of accu and sivabrahmana Tiruccirampalap 
pattan. 


On the a pedestal stone in Vinayaka temple. Fragmentry. Tani. 
Cholanur 


On the side pillar of swing (tur) in Cholanur perumal temple. Tamil. Fragment. 
440 century A.D. Gift of (பார்‌ by Subbaiya acarl 


Pudusami Koil 


On the stone on the roadside of Pudusami koil ( Anaimalai to Ramanimudali 
pudur) Fragmentary. Tamil. 1311 century A.D. Mentions a land donation. 


Periyakalanthai 


On the pattikai of north wall of the sanctum sanctorum of Adhisar temple. 
Fragmentary. Tamil. Gift of padikaval by an individual by name Silamban of Seppalli 
in Muvarainadu . The reference of padikaval in Kongu country is only from this 
village.. 


On the pattikai of west wall of sanctum sanctorum of Adisar temple. Fragmentary. 
Tamil. 130 century A.D. Mentions ur assembly and ur chief. 


On the west wall of sanctum sanctorum of the same temple. Fragmentary. Tamil. 
Kongu Virarajendra . 13] century A.D. Gift of coins. Details lost. 


On the north wall of sanctum sanctorum of the same temple. Fragmentary, Tamil 
130 century A.D. Gift of land from mannarai with twenty five kalam sowing area. 
135 


919/ 2003 : 


920/ 2003: 


921/2003: 


922/ 2003: 


923/ 2005: 


924/ 2005: 


925/ 2005: 


926 | 2005: 


927 | 2005: 


928 / 2005: 


928 / 2005: 


930 / 2003: 


931/ 2005: 


On the south wall of sanctum sanctorum of the same temple. Fragmentary. Tamil 
13 century A.D. Mentions padikaval, ur assembly, Vayaraikkanadu and Adiswara 
temple 


Devanampalayam 


On the east wall of mariyamman temple. Tami. 19h Century A.D. Mentions the 


construction of mariyamman temple by a lady,Nanjammal.. 


On the west wall of (left to entrance) front mandapa at Amanishvara temple. 
Tamil.A.D.1914. Mentions the restoration of the whole temple by three individuals 
from Devanampalyam. 


On the adiftana of the sanctum an of Amanalingesvara temple. Fragmentary, 
Tamil. Kongu Vikrama chola. 13 Century. Mentions a coin accu 


On the adittana of east wall of பன்‌ கண்‌ Sanctorum same temple. Fragmentary, 
Tamil. Kongu Vikrama chola. 13 Century A.D. Mentions gift of door jambby 
a vellala from Kurunill.. 


On the adittana of east wall of same temple. Fragmentary, Tamil. Vikrama chola 
Il r.y. 30 (C.A.D. 1303) Mentions Devan alias cholan from Vappular community. 


On the adittana of east wall of same temple. Fragmentary, Tamil King. Vikrama 
chola Ill r.y. 29 (C..A.D. 1302) Gift of money (?) by a Vellala from Kurunil 


On the adittana of north wall of sanctum sanctorum of same temple. Fragmentary, 
Tamil. Vikrama chola Ill, r.y. 30 (C.A.D. 1303) .Gift of a portion of ardhamandapa 
by Ekkan Kovan alias Nitipalan of Vellala community. 


On the adittana of north wall of the same temple.Fragmentary. Tamil. Vikrama 
chola Ill, r.y. 30 . Mentions some gift by Devan Kesan and Devan Pemman of 
Vellala community. 


On the adittana of north wall of sanctum sanctorum of same temple. Fragmentary, 
Kongu Vikrama chola Ill r.y. 30 (C.A.D. 1303) Gift of part of temple by vellala (?) 
by name Kottappicolan alias Sakar from Kulantar clan. 


On the adittana of south wall of sanctum sanctorum of same temple. Fragmentary. 
Tamil, Kongu Vikrama chola Il. ! r.y 30. (C.A.D. 1304). Gift of money(?) by a 
vellala name lost. The name of the temple is referred as Kailasamudaiyar. 


Vadacittur 


On the lamp post of Karivaradaraja Perumal temple. Fragmentary, Tamil.19'" 


Century A.D. Construction of mandapa by an individual of Senkunta community. 


On the north wall of Amman temple in Kariyavaradharaja temple. Tamil, 18h 
Century. Mentions renovation of Nacchiyar temple out of brick... 
136 


2/2003: 


3/ 2004: 


4/ 2003: 


5/ 2003: 


்‌/ 2003: 


£/ 2003: 


3 / 2003: 


) / 2003: 


Mettupalayam Taluk 


lrumparai 


On the Kumudha of west wall of sanctum Sanctorum of Kailasanatha temple. 

Tamil. Kongu Sundharapandyar.y. 27 .13 ழ்‌ Century A.D. Mentions receipt of gold 
(15 kalacjus) from temple treasury for food offerings in front of Chittiramelipillaiyar 
by four sivabrahmins. A capacity measure namely racati kongu is noted for 
measuring rice. 


On the south wall of sanctum sanctorum, of the same temple. Tamil. Kongu 
Sundarapandya. r.y. 27 13! th Century A.D. Gift of money by Andan Kannan 
for offering of betel leaves and arca nut three times in a day during the rituals, 
Three Sivabrahmins received the gift to excecute. 


lluppanattam 


On a slab.Now in the Archeaological site museum Coimbatore, Tamil .Hoysala 
Viravallala III. 141 Century A.D. Mentions tax free houses for the Kaikolas, weavers, 
coming from other places to the madavilagam of this temple. The signatories 
include Ceraman, Vanarayan, Kamindan and Devar. 


Karamadai 


Ona slab in front of Executive officer's office of Ranganathar temple. Tamil, Mentions 
restoration of Ranganathar shrine mandapa by one Vellappa nayaka from Kalakkal 
village. 


Kurumbapalayam 


On the hero stone in the centre of Venkatasamy nayakkar land. 
Tamil.Vijayanagarar. Krishnadevaraya. C.A.D. 1516. It seems to mention the death 
of certain person by name Malaiandan of ventar clan in vellala community, hailed 
from Vellathi in Vadaparicaranadu (while fighting with a tiger). 


Marudhur 
On the adittana of west wall of Basavesvara temple. Fragmentary. Tamil, Mentions 
a gift of land(?) and Kommal Kamindar. 


On the adittana of west wall of same temple. Fragmentary. Tamil. Mentions panam 
and a brahmin of kasuvagotra. 


On the adittana of south wall of same temple. Damaged. Tamil. Kongu 
Sundarapandya. 1311 Century A.D. Gift of 10 panam by an individual of vetkovar 
community for a twilight lamp. One chittirameli bhattan received the amount to 
burn the lamp. 


137 


940 | 2003: 


941 / 2003: 


942/ 2003: 


943/ 2003: 


944 / 2003: 


945 / 2003: 


946 / 2003: 


947/ 2003: 


948/ 2003: 


949/ 2003: 


950 / 2003: 


On the adittana of north wall of the same temple. Damaged, Tamil. Kongu 
Sundarapandya. 131 Century A.D. Gift of 100 panam by one Ceyapala viyiradevar 
alias Valithunaiperumal to the temple. Refers the temple as Marudhavanapperumal 
koil at nallur in Vikrama cola valanadu. 


Vellathi 


On the adittana of north wall of siva temple in the village. Tamil . Kali 4618, .A.D. 
1517. Gift of 40 panam by Kanakku Mallayan of Thiru madala gottra. 


On the 50279 of east wall of same temple. Fragmentary. Tamil. Sundharapandya. 
ry.27.1 at Century A.D. Mentions gift of karpadai, a structural part of the temple. 


Velliyankadu 


On a stone from Pasuveshvara temple now preserved at Govt. museum Coimbatore. 
Fragmentary, Tamil, Gift of money by Selvan Kongalvan of sembar clan in vellala 
community for buming twilight in Padinen{bumi]svara mudaiyar temple in Mvadandur 
alias Erivira pattanam in Vadaparicara Nadu. 


On a stone from Pasuveshvara temple now preserved at Govt. museum Coimbatore. 
Fragmentary, Tamil, Kongu Virarajendra 1300 Century A.D. Mentions 
PadinenBumiswaramudaiyar and Paraiyan Thennakon of Ceyyar clan in vellala 
community. 


On a stone from Pasuveshvara temple now preserved at Govt, museum Coimbatore. 
Fragmentary, Tamil, 1300 Century A.D. Mentions Padinenbumi. 


On a stone from Pasuveshvara temple now preserved at Govt. museum Coimbatore. 
Fragmentary, Tamil, 13th Century A.D. Mentions [Majvandu, in Vadaparicaranadu. 


On a stone from Pasuveshvara temple now preserved at Govt. museum Coimbatore. 
Fragmentary, Tamil, 1 35 Century A.D. Gift of gold (11/4 Kalanju) for buming twilight 
lamp. 


On a stone from Pasuveshvara temple now preserved at Govt. museum Coimbatore. 
Fragmentary, Tamil, 1 2] Century. Mentions a kaikola, a weaver. 


On a stone from Pasuveshvara temple now preserved at Govt. museum Coimbatore. 
Fragmentary. Tamil, Kongu Virarajendra .y.4. C.A.D. 1211. Mentions Vadapericara 
nadu. 


On a stone from Pasuveshvara temple now preserved at Govt. museum Coimbatore. 
Fragmentary, Tamil, 1300 Century A.D. Mentions Eirivirapattanam. 


138 


51/ 2003: 


52/ 2003: 


53 / 2003: 


54/ 2003: 


55/ 2003: 


56 / 2003: 


)3/ 2004: 


)4 / 2004: 


5/ 2004: 


6/ 2004: 


7/ 2004: 


Thiruppur Taluk 
Abishegapuram 


On the pattikal of north wall of Airavadiswara temple. Fragmentary, 161 Century 
A.D. It mentions gift of goddess image. 


On the pattikai of north wall of siva temple. Fragmentary. 7௮.16" Century A.D. 
It mentions gift of some tax provisions. Sungam and magamai are mentioned. 


On the pattikai of west wall. Fragmentary, Tamil, 16th Century A.D. Mentions gift 
of land. Land identifications such as carvili mukku, (யப cavukkam and houses 
around the temple are also mentioned. 


On the pattikai of south wall of same temple. Fragmentary. Tamil. Mentions 
Tanaykkankottai, nallur , ottanur and Kuduvanur nadu . 


On the Kumutha of south wall of same temple. Fragmentary. Tamil. Gift of a lamp. 


Kandiyankoil 


In Nandhimandapa, Fragmentary, Tamil. 180 Century Construction of stone gallery, 
mada by Marutacarl. 


Koduvay 


On the jagathi in the west wall of the sanctum sanctorum of Nagesvara temple. 
Tamil. Kongu Virapandya. r.y. 6. C.A.D 1262. Gift of money for a lamp by an 
individual, Manjan alias Kaliganasambandan of vellala community from Koduvayil 
limited in Pongalurka nadu. 


On the jagathi in north wall of the sanctum sanctorum of same temple. Tamil, 
Kongu Virapandya r.y. 12. C.A.D. 1267. Gift of palanjsalakai for a twilight lamp by 
an individual,name lost. It was received by siva brahmanas of the temple. 


On the jagathi in the south wall of sanctum sanctorum of the same temple. Tamil. 
Kongu Virapandya r.y. 14. C.A.D. 1269. Gift of 4 accus by Cirukali cirupillai alais 
Sannatha nirainthan from semputhi clan of vellala community for burning a perpetual 
lamp. 

On the jagathi of south wall of same temple. Tamil. 1300 century A.D. Gift of 4 
accus by an individual by name Nangaimakan. The gift was received by 
sivabrahmins. 


On the door jamb of southern entrance of the same temple. Tamil, Kongu Vikrama 
chola Il.r.y. 12 C.A.D. 1275. Gift of door jamb by Sadaiyan Kannan of Semputhi 
clan in vellala community. 


139 


208 / 2004: 


209 / 2004: 


210 2004: 


211/ 2004: 


212/ 2003: 


213/ 2004: 


214/ 2004: 


215/ 2004: 


957 | 2003: 


958 / 2003: 


959 / 2003: 


On the south wall of maha mandapa of the same temple. Tamil, Kali 4825 .A.D. 
1724). Mentions the construction of mahamandapa by Chinnaiyan son of Pillai 
gounder of Othala clan in vellala community. It refers to architectural terms such 
as tun,pavukkal, uttiram, varipadai etc. 


On the southern entrance of Kurattuvacal. Tamil, Kali 4815 c.A.D 1714. Gift of 
kuradu of ten parisaram by Chinnaiya gounder of Goundampalayam. 


On the northern entrance of Kurattuvacal Tamil, Kali4815 c.A.D. 1714 Gift of inner 
kuradu of vada parisaram by Chinnaiya gounder of Goundampalayam. 


On the door jamb of the ardhamandapa in the Vinnirainta perumal temple. Tamil. 
Kongu Virarajendhara. r.y.15. C.A.D. 1222. Gift of door jamb, nilai, by Virarajendhra 
Uttamanarayana devan. 


On the south wall of ardhamandapa of the same temple. Tamil. Viraranajjaraya 
udaiyar. Saka 1411. c.A.D. 1489. Gift of village by ur assembly of Koduvayil for 
feeding brahmins. The Land was one reclaimed one by the ur assembly. 


On the south wall of ardhamandapa of the same temple. Tamil. Viraranayjjaraya 
udaiyar. Saka 1411. c.A.D. 1489. Mentions the renovation of the temple in detail. 
Exempted tax provisions for a festival is also mentioned. 


On the jagathi of north, west and south walls of the same temple. 
Tamil. Virananjaraya. Kali 4973 C.A.D.1812. Mentions the mandapa was in brick 
and wood and collapsed in due course and it was renovated into stone by one 
Pushpanatha mudaliyar son of Virabadhra mudaliyar native of Nagalingapuram. 
He is noted as the accountant of four villages including Koduvay. 


On e slab in the wall of Vinnirainta Perumal temple. Tamil, Vatteluttu. Kongu 
Virachola Kalimurkkan. r.y.24. C.A.D.1004. Gift of a well by Atkovan kankuppari 
from Konadu in memory of his elders, mutta achar. 


Perumanallur 


On the kumuda of south wall of ardhaandapa of Uttamalingeswara temple. Tamil 
Kongu Virarajendra. r.y. 17 c.A.D. 1224. Gift of money one accu for burning a 
perpetual lamp by one Ceramantholan a merchant from Karaiyan adi kit talam. 


On the South wall of the front mandapa in the same temple. Tamil. Kongu 
Virapandya r.y.7. c.A.D. 1262. Gift of one accu for burning a lamp in Uttama 
coliswara temple. The gift was given by Ciriyan Jayankonda Uttamachola gamindar 


On the kumudha of front mandapa (south of entrance) of same temple. Tamil 
Kongu Virapandya r.y. 13. c.A.D. 1276. Gift of one accu by Ciriyan Pillan of 
devantai clan or vellala community. 


140 


960/ 2003: 


961/ 2003: 


962/ 2003: 


963/ 2003: 


964 | 2003: 


965/ 2003 : 


966 / 2003: 


967/ 2003: 


968/ 2003: 


969/ 2003: 


970 2003: 


On the south wall of the front mandapa of same temple. Tamil. Kongu Virapandya 
ry. 9 c.A.D. 1272.. Gift of 15 accu by Ceramantholan, one of the devotees 
(kumpittirukkum andar). 


On the south wall of the front mandapa (west of entrance) of same temple. Tamil 
Kongu Virapandya r.y. 6. c..A.D. 1269. Gift of one accu by Chola narayana 
kamindan of mular clan in vellala community. He was a the chief (mudali) of Avinashi. 


On the pattikai of north wall of the front mandapa of same temple. Tamil. Kongu 
Sundhara pandya.r.y. 9. 130 Century A.D. Gift of land for nandavana, flower garden 
by Ciriyan pillai alias Piraicutum perumal, a merchant from Kadaiyur in Kangaya 
nadu after purchasing the land form ur assembly. 


On the north wall of the ardhamandapa of the same temple. Tamil. Vira pandya. 
r.y. 10 c.A.D. 1273. Gift of one accu by Devi, wife of Cokkan a merchant of 
Paranjerpalliin Kangeya nadu. 


On the pattikai of north wall of the front mandapa in the same temple. Tamil. 
Kongu Vira pandya. r.y.16. c..A.D. 1279. Construction of Shetrapala pillaiyar by 
Ambalavan ponnampala Kuttan of Kandiyur in Cholamandalam. 


On the north wall of the ardha mandapa of the same temple. Tamil. Virarajendhara. 
ry. 4. c..A.D. 1211. Gift of one palanjalakai accu for burning a lamp by Ganapathi 
alvi, wife of Kariyapillai alias Vira Rajendhra Brahmmarayan from Senkarpalli in 
Vadaparicara nadu. 


On the north wall of the front mandapa of same temple. Tamil. Kongu Virapandra 
r.y. 7.C.A.D.1270. Gift of a lamp by a merchant chief , Cirupillai of Kadaiyur in 
Kangeya nadu. 


On the north wall of the front mandapa of same temple. Tamil. Kongu Virapandya 
r.y. 7. c..A.D. 1270. Gift of one palanjalakai accu for oil bath on Saturdays in 
Shedrapalapillayar temple by Ambalavan ponnarmeniyan a chief from Kandiyurin 
Chola mandalam 


On the north wall of the front mandapa of same temple. Tamil, Kongu Virapandya 
ry. 7 c.A.D. 1270. Gift of one palanchalagai accu by Modicirupollan, a member of 
calikar community hailed from Konthalam in Kilkarai kilanganadu, for burning a 
lamp in the temple. 


On the same wall of same mandapa of same temple. Tamil, Kongu Virapandya 
Ly. 5. c..A.D. 1268. Gift of a ritual vessel to Shectrapala pillaiyar temple by the 
person mentioned in previous inscription. 


On the same wall of same mandapa of same temple. Tamil. Kongu Virapandya. 
4300 Century A.D. Gift of one accu for burning a lamp by the same person mentioned 


in the above inscription. 
141 


971/ 2003: 


972/ 2003: 


973/ 2003: 


974/ 2003: 


975/ 2003: 


216/ 2004: 


217 | 2004: 


218 | 2004: 


219/ 2004: 


220 | 2004: 


221 / 2004: 


On the north wall of mahamandapa of same temple. Tamil, Virapandya r.y. 23 
C.A.D. 1286. It records the permission given by ur assembly and chiefs to nine 
Brahmins and one merchant to renovate the tank. The revenue of the lands irrigated 
from this tank should be divided into equal shares among above persons. The 
taxes to the govt. were gradually increased year by year from first crop. 


On the pavement of manimandapa of Kondattu kali temple. Tamil, 19h Century 


A.D. Construction of mandapa by one Pattakara nattu chetty. 


On the pillar in the front mandapa of same temple.. Tamil. 191" Century A.D. 
Seems to mention the construction of mandapa. 


On the slab near by the lamp post at Uttamalingeswara temple. Tamil, 
Ramappaiyan. Gift of tolls from the market,cantal to the temple for several rituals 
and lamps by Chidamparanatha pillai. 


On the east wall of Chandisar shrine in the same temple. Tamil, 19" century A.D. 


Mentions construction of Chantesvara temple by Utthartiyappa mudaliyar son of 
Sevappanatha mudaliyar of Perur. 


Alagumalai 


On a slab stone in front of Periyanayaki temple. Tamil. Thirumalai nayakkar. Kali 
4742..A.D. 1441. . Conferment of the some rights to Sripatham thamkukira samaya 
mudalis. 


Cerakkariccal 


On a stone infront at Siva temple. Fragmentry, Tamil, Hoysala, Viravallala. 14th 
C.A.D. 


On a stone, Siva temple. Incomplete. Tamil. 13th C.A.D. Refers king's order to 
siva brahmamins and kani right holders to do rituals continuously without any 
break. Seems some taxes were exempted. Similar inscriptions are found at Koil 
palayam and ldikarai villages. 


On a stone. Siva temple. Fragmentry. Tamil. Kongu Vikrama Chola Il. r.y. 20. 
A.D. 1293. Gift of one Palanjalai accu to burn a lamp at Aludaiyar nilai perra kuftar 
temple by an individual Alavandan. 


On a stone Siva temple. Tamil. Kongu Virarajendra. r.y. 29+1. A.D. 1267. Gift of 
Palajalakai for a twilight lamp infront nilai perra Kuttar. 


A stone at Mariyamman temple. Tamil. Fragmentary. Refers Suralur alias Ariyapiratti 
nallur. 


142 


222/ 2004: 


223/ 2004: 


224/ 2004: 


225/ 2004: 


226/ 2004: 


227/ 2004: 


228 | 2004: 


229 | 2004: 


A stone at Mariyamman temple. Tamil. 13th C.A.D. Refers Kangeyan Sethirayan, 
Vilignatarraiyan as the signatories. 


On a stone at Mariyamman temple. Tamil. 13th C.A.D. Mentions gift of a lamp by 
an individual Kesan, of vappular clan in vellala community. 


On a stone at Mariyamman temple. Tamil. 13th C.A.D. Metions kings order of 
some exempted taxe revenue from a tank for food offerings to Aludaiyar Nilai Perra 
Kuttar at Cirakkaraisal in vayaraikka nadu. 


On a stone on the way to vellai tottam. Fragmentary. Tamil. 13th C.A.D. Refers 
temples at ldikarai, Dudiyalur Kavayamputtur, Suralur. Seems gift of some tax 
revenues to these temples to continue daily rituals as they were discontinued due 
to fund shortage. 


On a stone at Mariyamman temple. Tamil. Kongu Vikkirama Chola. Seems to 
refer king's order for tax exemption for the lands under the irrigation of a tank on a 
requestion by ur assembly and ur chiefs. 


On the Kumuda at Parameshwar temple. Fragmentry. Tamil. 13th C.A.D. Refers 
some gifts by two individuals, Sattan, Karunjsattappadai of puluva clan. 


Amman Temple. Tamil. Kongu Vikrama Chola. r.y. 12, 13th C.A.D. Mentions gift 
at one palansalakai accu for a twilight lamp by Sattappillai Sangalvan from puluvan 
clan of sattappata! kandar. 


Amman temple. Tamil. Hoysala Vallalan. 14th C.A.D. Mentions gift at 150 Panam 
by one merchant Alayapperumal from Gangama nadu for burning a tiwilight lamp 
and erect a water shed, tannir pandal at the entrance of the temple. 


Irukur Copper Plates 


These copper plates are in possession of Ramasamy Gurukkal of Irugur. Among 
three leaves only two leaves are now available. The middle leaf is missing. The 
first leaf bears the introduction and mentions the services of the donee's family to 
to Virakerala. As an award to their services they were given rights to perform 
rituals in several siva temples in western Kongu. Refers a fort constructed by 
Uttamachola and to counter the activities of the army stationed here Virakerala 
alao constructed another fort namly Vancakar vancakan kottai. It refers to the 
attachment of this family to Virakeralas. The donate gave the right to also he 
conferred the rights for social status. 


143 


கல்வெட்டுகளின்‌ சொல்லடைவு 


அகம்‌ 132 
அகமுடையாள்‌ 63 
அகிதம்‌ 59 
அச்சு 12,20,77,91,92,94,95,99,101 
அட்சய 53 
அடைக்காயமுது 50 
அடைக்கலங்காத்தார்‌ 52 
அடிகள்‌ 77 
அடிகூலி 107 
அணித்திரப்‌ பல்லவரையன்‌ 132 
அணியுடைய நிலைக்கால்‌ 79 
அணுத்திரப்‌ பல்லவளரசி 130 
அணை 71,106 
அத்தமண்டபம்‌ 43 
அதிகாரஞ்‌ செய்வார்‌ 20 
அதிகாரவத்தினை 87 
அதிசய சோழ மன்னறை 13 
அதிராஜராஜ தேவர்‌ 

அதிராசராச வஞ்சி வேளான்‌ 

அதிராஜராஜ மன்னறை 13 
அந்தராயம்‌ 21 
அப்பன்‌ 92 
அப்பணைப்படி 81 
அப்பனான அன்னதான நம்பி 100 
அபிஷேக கலம்‌ 103 
அம்பலவன்‌ 98,101 
அமரகோன்‌ 9 
அமணீஸ்வரசுவாமி 38 
அமரபயங்கரப்‌ பெருமாள்‌ 132 
அமுது 8 
அமுதுபடி 35,123 
அரியபிராட்டி நல்லூர்‌ 120 
அருவானாதித்தன்‌ மன்னறை 6 
அல்லாளபுரம்‌ 85 
அலகுமலை 114 
அலிகை நாடன்‌ 127 
அவிநாசி தேவப்பிள்ளை 91 


= 


(எண்கள்‌ - பக்க எண்கள்‌) 


அவினாசி கோந்‌ 76 
அவிஷேக, நெய்வேத்தியம்‌ 111 
அழகபாலன்‌ 9 
அழகவிடங்கப்‌ பெருமாள்‌ 3 
அழகிய சொக்கனார்‌ 51 
அற்பசி 59 
அற்பசை 80 
அறைக்‌ கூலி 107 
அன்னதான நம்பி 92,97 
அனந்த நாராயணபட்டர்‌ 5,6 
அனுஷ நக்ஷத்திரம்‌ 26 
ஆங்கிரச வருஷம்‌ 26 
ஆசாரி 30 
ஆட்கோவன்‌ 90 
ஆடும்‌ மாடும்‌ 13 
ஆண்வழி 132 
ஆண்டா கோயில்‌ 131 
ஆண்டாந்‌ கண்ணன்‌ 50 
ஆதம்பாக்கம்‌ 105 
ஆதினக்‌ கணக்கு 89 
ஆதித்தன்‌ முதலி 12 
ஆதேசம்‌ 33 
ஆவணி 82,83,88,93,114,128 
ஆவணி மாசம்‌ 109,113 
ஆமை 87 
ஆளவந்தான்‌ 92,118,122 
ஆளவந்தான்‌ அப்பன்‌ 95,97 
ஆளிப்பம்மல்‌ 74 
ஆளுடையார்‌ 23,31,33,34,46,59,118,122 
ஆனகீஸ்வரமுடையார்‌ 4 
ஆனக்கீஸ்வரமுடைய நாயனார்‌ 8 
ஆனி 104 
ஆனிமாதம்‌ 95,101 
இச்சக்காணி 87 
இஞ்சி 108 


அஷ்‌ இ. 


சிடு cf 


டிகரை 

டுவங்க நாடு 
டையர்‌ 

ராசராச சக்கரவத்தி 
ராசராச வல்லவரையன்‌ 
ராசராசப்‌ பட்டன்‌ 
ரராசாதி கொங்கு 
ரராசிபாலையன்‌ 
ராம பட்டர்‌ 

ராஜராஜ வாச்சிய மாராயன்‌ 
ருகவூர்‌ 
ருஞ்சோனாடு 
ரட்டைச்‌ சங்கு 
ரரண்டா நிலை 
ரேபதி நாள்‌ 
ிரையூருடையான்‌ 
ிலுப்பை 

லையமுது 
ிணையார்‌ 
ிறக்கினான்‌ 

றை 

ிறையிலி 

ிறையிலி தேவதாயம்‌ 
ிறைபுரவு 


“சுர வருஷம்‌ 
ரவாசி 
ஸ்பர சம்வத்சரம்‌ 


ட கவை 


டல்‌ 

டைக்கோல்‌ வெட்டிநபெருமாள்‌ 
டைகுளம்‌ 

டையான்‌ உத்தம நம்பி 

டைப்பு 

டையபிராட்டிச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 
டையான்‌ தென்னன்‌ 

ண்கலம்‌ 

தகம்‌ 

த்தண்டியப்ப முதலியார்‌ 

த்தம சோழீசுரமுடையார்‌ 

த்தம சோழிீசுரம்‌ 

த்தமன்‌ 


124 
72 


20 


131 


50 

107 

85 
10,19,117 
7,19,31123 
3 

19 


oO 


5 
51 


3,21 


94 
126 
106 
49 
106 
15 
49,50 
5 

96 

113 

94,95 
93 
34,111 


உத்தம நாராயண தேவர்‌ 


84 


உத்தம சோழர்‌ 132 
உத்திரம்‌ 81 
உபயம்‌ 58 
உபாதி 7 
உபானம்‌ 86 
உபையம்‌ 8,48,49,110,113 
உரி 49 
உமாஸஹிதர்‌ 3 
ஜளர்‌ 8,22,33,108 
ஊர்பொது நிலம்‌ 14 
ஊர்‌ பொதுக்‌ காடு 14 
ஊரார்‌ 37 
ஊராளி 32,33,105,108 
ஊரவர்‌ 9 
ஊருமூராளிகளும்‌ 96,125 
ஊரோம்‌ 36,66 
எஎக்கற்‌ கோவன்‌ 43 
எச்சம்‌ 106 
எச்சம்‌ அறுவான்‌ 87 
எண்ணைக்‌ காப்பு 101 
எதிராமாண்டு 10 
எதிராவதற்கெதிராவது 91 
எல்லாம்‌ வல்ல சோழ மூவேந்த வேளான்‌ 21 
எலவை 3,21 
எழுத்து 24,52,121,124 
எழும்‌ போதழகியான்‌ 9 
எழுவந முளைப்பந 132 
6] ழெச்சம்‌ 59,121 
ஜங்கைக்‌ குடுமிச்சி 130 
ஐப்பசி 97 
ஒத்தனூர்‌ 72,92,94,95,98,111 
ஒற்றைச்‌ சங்கு 192 
ஒலை 3,10,13,14,117,123,131 
ஒதாள கோத்திரம்‌ 82 
ஒதாழர்‌ குலம்‌ 81 
ஒதாழ கோத்திரம்‌ 83 


145 


்ங்கமநாடு 
கணக்கு 

கண்ணன்‌ 
கண்ணாறு 
கணக்கம்பாளையம்‌ 
கண்ட ஆதாயம்‌ 
கண்டியூர்‌ 
கண்டரவீம நல்லூர்‌ 
கண்டிய கவுண்டர்‌ 
கணவதியாழ்வி 
கடமை 

கடலூர்‌ 

கலம்‌ 

கலன்‌ 

கலநெல்‌ விதை 
கயிலாய முடையார்‌ 
கலியுக சகாத்தம்‌ 
கவறு 


கயிலாயம்‌ உடையான்‌ 


கலியுக சகாற்தம்‌ 
களந்தை 
கருன்தோழிகள்‌ 
கமுகு 

கழஞ்சு 

கரை 
கரையானடிகீட்தளம்‌ 


கவுண்டன்‌ பாளையம்‌ 


கவுசிய கோத்திரம்‌ 
கழஞ்சு 
கருஞ்சாத்தன்‌ 
கலங்கல்‌ 
கவையந்புத்தூர்‌ 
கறணிக்கம்‌ 

கரிய பிள்ளை 
கலியுகாதி 

கறுத்த கவுண்டன்‌ 


காங்கய நாடு 
காசாவர்கம்‌ 
காசி 

காணி 
காத்தான்‌ 


128 


59 
79 
Te 
110 
111 
101,103,104 
192 
37 
99 
7 
124 


5,8,9 
35 
46 

26,59,82 
21 

131 

114 

34 

50 

107 

2 

106 

91 

81,82 
75,76,77 
65 

126 

53 

124 

115 

99 

53 

71 


96,97,100,106,121 


114 
112 
87 
85 


காடு 21 
காராம்‌ பசு 112 
காத்திகை மாதம்‌ 17 
கார்த்திகை 49,85,86 
காவற்‌ கூலி 107 
காசிவ கோத்திரம்‌ 50,56,78,92,97 
காசுவ கோத்திரம்‌ 49 
காரமடை 53 
காடையூர்‌ 96 
காணி 7,107 
காணிக்கை 87 
காணி பேறு 120 
காத்தான்‌ 87 
காமிண்டர்‌ 52,55 
காரியத்துக்கு கற்த்தர்‌ 111 
காளிபட்டன்‌ 129 
காழிஞான சம்பந்தன்‌ 75 
காழியாண்டன்‌ 2 
காற்த்திகை 71 
காற்படை 60 
கிணறு 85,87,90 
கிலம்‌ 80 
கிழத்தி 99 
கிறாமம்‌ 89 
கிறுபாகடாச்சம்‌ 83 
கிறுபாகடாக்ஷம்‌ 80 
கீரனூர்‌ 130 
கீலக 37,47 
கீலக வருஷம்‌ 109 
கீழ்கரைக்‌ கிழங்கநாடு 102 
கீழ்சிறகு 6 
கீழ்காடு 106 
(குடங்கொண்டு கோயில்‌ புகுவார்‌ 50 
குடமும்‌ குச்சியும்‌ 11 
குடி 72 
குடிஎச்சம்‌ அற 95 
குடிநீங்கா தேவதானம்‌ 19 
குப்பை 90 
கும்பிட்டிருக்கும்‌ ஆண்டார்‌ 94 


அர்‌ 


114 


குரு 

குருவப்பன்‌ வேங்கடாத்திரி அய்யன்‌ 
குலசேகர விண்ணகரம்‌ 

குலாந்தர்‌ 

குலோத்துங்கச்‌ சோழ சிலை செட்டி 
குளம்‌ 

குளக்கீழ்‌ தூம்பு 

குறட்டுவாசல்‌ 

குறடு 

குறந்தலை 

குறுணி 

குறுச்சி 

துறுநீலி 

குறுப்பு நாடு 

குன்றன்‌ ஆவுடையான்‌ 


கூட்டம்‌ 

கூட்டு சவுக்கம்‌ 
கூடுவனூர்‌ 
கூத்தாடும்‌ தேவர்‌ 
கூத்தன்‌ ராமந்தன்‌ 
உத்தந்‌ நம்பி 


ஓிகங்காதரபட்டர்‌ 


9கங்கைகரை 


கக்‌ கோளர்‌ 


கைம்மாட்டாமை 
கவசம்‌ 


ிகாடுவாய்‌ 
ிகாடுவாய்‌ கிறாமம்‌ 
ிகாடுவாயில்‌ 
ிகாண்டோடி 
ிகாத்துப்பிச்சோழன்‌ 
ிகாந்தளம்‌ 

கொம்மை 

கொழுமம்‌ 
காளுப்பதங்காய்‌ 
காளுமம்‌ 


கா ட்டிக்காரைத்தொழு 


காட்டை 


115 

115 

15 

45 

65 

123 

106 

82 

82 

96 

5,8 

132 
40,42,44,46 
99 
75,76,78 


86 


71 
72 
1 
12 
1 


105 
112 


51,66 


55 
61 


73 


82 
76,77,80,85 
7 

45 

102 

55 

12 

132 


192 
192 


கோப்பாடி 132 
கோயிற்கால்‌ 5 
கோல்‌ ரர 
கோவந்த பூவன்‌ 46 
கோவிந்தபட்டர்‌ 105,106 
கோவில்‌ 28 
கோளூர்‌ 192 
கோனாடு 90 
கோனேரின்மை கொண்டான்‌ 3 
(ஞாயிற்றுக்கிழமை 4 
சீகாற்த்தம்‌ 48 
சங்காழ்வான்‌ 127 
சடையன்‌ நம்பி 91 
சண்டேசுரன்‌ 69 
சத்திரம்‌ 27 
சந்தனம்‌ 132 
சந்திர உத்தாரம்‌ 87 
சந்தி 50 
சந்தீயாதீபம்‌ 57,61,76,99,112,118,119,127 
சந்தியாதீப விளக்கு 78 
சந்தை ர்‌ 
சபை 3,7,1,22 
சம்வத்சரம்‌ 105 
சமக்கட்டி சேனாபதிகள்‌ 12 
சம்பந்தப்‌ பெருமாள்‌ 106 
சமைய முதலியார்‌ 114 
சர்வேசுரமுடைய நாயனார்‌ 4 
சரவிலிமுக்கு 71 
சருவமானியம்‌ 114 
சறுவசுவாமியம்‌ 87 
சன்னதி 53,80,83 
சனி 101 
சாட்சி 115 
சாடையார்‌ 79 
சாகன்‌ 45 
சாந்து 86 
சாதனம்‌ 7,87 
சாதாரண வருஷம்‌ 85 
சாயாக்கரை 106 
சாலிகர்‌ 102 
சாலியர்‌ 69 
சாலிவாகன சகாத்தம்‌ 47 


147 


சிங்க நாயிறு 105 
சிங்கய தண்ணாயக்கர்‌ 51 
சித்திரை 47111 
சிதம்பரநாத பிள்ளை 111 
சித்தியார்த்தி 105 
சித்திர மேழி 13 
சித்திரமேழிப்‌ பிள்ளையார்‌ 49 
சித்திர மேழி பட்டன்‌ 49 
சித்திரை நட்சத்திரம்‌ 48 
சிதைந்து 80 
சிவகாமசுந்தரி நாச்சியார்‌ 50 
சிவகாமியம்மாள்‌ 83 
சிவத்தாநங்கள்‌ 132 
சிவதானவாசி பட்டர்‌ 106 
சிவதேவபட்டர்‌ 5 
சிவபாத சேகர மன்னறை 14 
சிவபிராமணர்‌ 75 
சிவப்பிராமணர்‌ 24,42,49 
சிவபிராமணன்‌  7,22,50,65,76,78,91,99,122,131 
சிரக்கறைச்சல்‌ 128 
சிலம்பன்‌ 32 
சிற்றிங்கூர்‌ 106 
சிறக்கறிச்சி 122 
சிறியான்‌ பிள்ளை 96 
சிறுக்காளி சிறுப்பிள்ளை ii 
சின்றமாய்‌ 86 
சின்றம்‌ 86 
சின்னைய கவுண்டன்‌ 82 
சின்னையன்‌ 81 
சீ பக்கி பழஞ்சலாகை 12 
சீர்பாதம்‌ 114 
சீறனம்‌ உத்தாரம்‌ 48 
பாக்கிற வாரம்‌ 71 
சுங்கம்‌ 70 
சுந்தர பாண்டிய தேவர்‌ 41,96 
சுந்தர பாண்டியன்‌ 49,58 
சுந்தரப்‌ பெருமாள்‌ 4 
சுரலூர்‌ 124 
சுபகிறது வருஷம்‌ 110 
சுவந்திரியம்‌ 51 
சுவந்திரம்‌ 72 


சூலூர்‌ 


சூரசாரம்‌ 


செங்கற்‌ பள்ளி 
செங்கல்‌ 
செங்குந்த முதலி 
செம்பர்‌ 
செம்பியனூர்‌ 
செம்பூதிகள்‌ 


செயங்கொண்ட சோழ காமிண்டன்‌ 


செயபாலன்‌ வயிர தேவன்‌ 
செய்யர்‌ 
செல்லநாத கொங்காழ்வான்‌ 


சேதரயன்‌ 

சேப்பள்ளி 

சேரமான்‌ தோழன்‌ 
சேரமான்‌ 

சேரன்‌ 

சேவகம்‌ சேவிக்க 
சேவப்பாதை முதலியார்‌ 
சேவித்த பலன்‌ 


சொக்கன்‌ 
சொக்கன்‌ ஆண்டான்‌ 
சொக்கப்ப முதலியார்‌ 


சே ர திமாணிக்கபட்டர்‌ 


சோபகிறது 

சோலை பிரான்பட்டன்‌ 
சோழந்‌ தேவன்‌ 
சோழர்‌ புளியன்‌ 
சோழ நாடு 

சோழப்‌ பல்லவரையன்‌ 
சோழபுரம்‌ 
சோழமண்டலம்‌ 
சோழன்‌ 

சோழன்‌ உமையான்‌ 
சோழனாராயணக்‌ காமிண்டன்‌ 


சோழனூர்‌ 


சமி 


தணாய்கன்‌ கோட்டை 


148 


120 
105 


99 


80 
47 
61 


77,79 
92 
50 
62 
61 


121 
92 
91,94 
52 
67 

13 

113 
112 


97 


75 
115 


106 


80 
105,106 
41 

22 

192 

12 

18 
98,101,103,104 
87 

130 

95 

30 


29 
12 


தண்ணி பந்தல்‌ 129 
தந்மம்‌ 21,40,43,45 
தமையன்‌ 107 
தருமம்‌ 130 
தலையுருவ திருத்தி 108 
தவசி சேரமான்‌ 125 
தன்மம்‌ 72,85,87,94,112 
தன்மபாலன்‌ உதையசங்கன்‌ 21 
தாதை 132 
தாதுவருஷம்‌ 54 
தாய்‌ 52 
தாரணவருஷம்‌ 113 
தாலுக்கா 53 
தானிகர்‌ 85 
திங்கள்‌ கிழமை 47,48 
திங்கட்‌ கிழமை 105 
திருக்கற்றளி 45 
திருக்கண்டியூர்‌ 98 
திருக்காமக்‌ கோட்ட நாச்சியார்‌ 5,8 
திருக்காமக்‌ கோட்டம்‌ 9 
திருச்சுற்று 71 
திருச்சூலக்கல்‌ 13 
திருச்சிற்றம்பல நம்பி 76,7778 
திருச்சிற்றம்பல பட்டன்‌ 28 
திருத்தனி 75,77 
திருத்தொடியாவுடையார்‌ 106 
திருத்தின ஆண்டு 106 
திருநட்டமாடி பட்டன்‌ 105 
திருநட்டனான சித்திரமேழி பட்டன்‌ 57 
திருநல்லி யாண்டு 28 
திருநாகீஸ்வர முடையார்‌ 5075,78 
திருநாகீசுவர முடையான்‌ 49 
திருநிலை வாரணை 130 
திருப்பூரத்‌ திருநோன்பு 12 
திருமங்கலம்‌ 6 
திருமடைப்பள்ளி வாசல்‌ 5 
திருமடை விளாகம்‌ 4,13,51 
திருமலை 106,108,129 


கின்‌ ஈர்க்க 


15 


திருவாதவூர்‌ | 


திருவதிபதி 99 
திருவாசல்‌ 129 
திருவாதிரை 12 
திருவிழம்‌ 70,114 
திருவிழப்படி 114 
திருவெண்காடு Z 
திருவெழுத்து 18,28,90 
திருவேங்கடய்யன்‌ 115 
திருவோதபுரம்‌ மழகியான்‌ 49 
தில்லை மூவாயிர நம்பி 50 
தீட்ட 58 
துடியலூர்‌ 124 
துணை 81,89,115 
தூ ண்‌ 81 
தூபதீபம்‌ 95 
தூம்பு 106 
தூரி 30 
தெந்கரை சூரலூர்‌ 132 
தெந்நூர்‌ 131 
தேவகன்மி ப்‌ 
தேசாந்திரி 85 
தேவந்தை 93 
தேவணாம்‌ பாளையம்‌ 37 
தேவர்‌ கன்மிகள்‌ 58 
தேவதாநம்‌ 123 
தேவன்‌ கேசுவன்‌ 44 
தேவன்‌ பெம்மான்‌ 44 
தேவனாம்‌ பாளையம்‌ 39 
தேவன்‌ முக்கன்‌ 94 
தேவி 97 
தேவன்‌ 97 
தொ ண்டை மண்டல வேளாளர்‌ 88 


தை 51 
தைமாதம்‌ 96,102 
நக்காண்டார்‌ 23,21 
நக்காண்டார்‌ பெரிய நாச்சியார்‌ 12 
நங்கை 78 
நஞ்சம்மாள்‌ 37 
நஞ்சை 87 
நண்டு 87 
நந்தவனம்‌ 96 
நந்தன வருசம்‌ 74 
நந்தாதீபம்‌ 111 
நந்தா விளக்கு 24 
நம்பிபத்திர சக்கரவத்தி 20 
நம்பிமார்‌ 15 
நம்பிள்ளை 132 
நரையனூர்‌ 15 
நல்லூர்‌ 58,72,117 
நன்னனூர்‌ 1,2,3,6,8,10,12,19,20 
நாகலிங்கபுரம்‌ 88 
நாகீஸ்வர முடையார்‌ 76 
நாகீசுவர சுவாமியார்‌ 80 
நாச்சியார்‌ 6 
நாச்சியார்‌ அம்மன்‌ 48 
நாட்டவரி 86 
நாட்டார்‌ 25,115 
நாட்டு சத்திரம்‌ 47 
நாட்டு விநியோகம்‌ 87 
நாயகர்‌ 107 
நாராயண பட்டர்‌ 106 
நாழி 1 
நாற்பத்தெண்ணாயிர பட்டன்‌ 50 
நிலவிலை 31 
நிலை 84 
நிபைற்ற கூத்தர்‌ 118,119,122,127 
நிலைக்கால்‌ 40 
நிளலிப்பிரிவு 81 
சிலம்பன்‌ 32 
நிழலிப்‌ பிறிவு 82,83 
நீரோடிப்‌ பள்ளம்‌ 85 
நீதிபாலந்‌ 43 


நெல்‌ 6 


பங்குனி 53110 
பங்கு 106 
பச்சைப்பிடாம்‌ 132 
பஞ்சமி 105 
பஞ்சநெதி வாணன்‌ 131 
பஞ்சாங்கம்‌ 86 
பட்டக்காற நாட்டுச்‌ செட்டி 109 
பட்டையம்‌ 115 
பணம்‌ 57,58,52 
பண்டாரம்‌ 49,21 
பதிநெண்பூமி 63 
பதிநெண்‌ பூமிசுரம்‌ 62 
பதினெண்‌ பூமீஸ்வரமுடையார்‌ 65 
பரஞ்சேர்பள்ளி 97 
பராசிவன்‌ 12 
பரிபாலனம்‌ 112 
பரிவட்டம்‌ 124 
பல்லடம்‌ 53 
பவள கோத்திரம்‌ 37 
பள்ளிபடை 132 
பழங்காணி 132 
பழஞ்சலாகை 34,92,95,99,100,101,108,127 
பழனிக்கவுண்டர்‌ 38 
பழனிச்சாமிக்‌ கவுண்டன்‌ 38 
பறிக்கப்புக்க நாள்‌ 108 
பறைபள்ளம்‌ 106 
பறையன்‌ தென்னகோன்‌ 62 
பாட்டந்‌ மார்‌ 192 
பாடிகாவல்‌ 32 
பாண்டி மண்டலம்‌ 4 
பாண்டியன்‌ கண்டிய தேவன்‌ 126 
பாரத்துவாச கோத்திரம்‌ 131 
பார்பத்தியம்‌ 11 
பாரிசம்‌ 82 
பாவுகல்‌ 81 
பாளந்தைகள்‌ 111 
பாழ்‌ 86 
பாழி 67 
பாற்படுத்து - 10 


150 


|டிபாடு 

தா 

ரதக்ஷ்ணை 
ரமாணம்‌ 

ராமணன்‌ 

ராமணர்‌ 
ருத்விராஜ்யம்‌ 
ள்ளன்‌ சொக்கன்‌ 
ள்ளை கவுண்டன்‌ 
ள்ளை பல்லவராயன்‌ 
றசோற்பத்தி 

றவரி 

றதிட்டை 

ிறைசூடும்‌ பெருமாள்‌ 


| ஞ்சை 

|ண்ணியம்‌ 
|ரட்டாசி 

துக்கு 

(ன்னிய தனாதி 
|ஷ்பநாத முதலியார்‌ 


பூசத்து நாள்‌ 
பூசந்தை 
பூசை 
பூசைமுட்டுகை 
பூர்வபட்சம்‌ 
பூலுவன்‌ 
பூறுவம்‌ 


பெங்சங்கியம்‌ 
பெண்வழி 
பெண்சாதி 
பெரிய பெருமாள்‌ 
பெரியந்‌ அவிநாசி 
பெரியான்‌ முதலி 
பெரியான்‌ 
பெரியோர்‌ 
பெரியோர்கள்‌ 
பெரிய தேவன்‌ 
பெரும்‌ பற்றாளர்‌ 
பெரும்பழனம்‌ 
பெரும்பழனவூர்‌ 


2131 
115 
87 

31 
56,59,112 
85 
86 
107 
81,82 
நி 

66 
67 
26 
96 


87 


115 
30,94 
98 
115 
89 


4 


2 

117 

124 
105,8 
126,127 
86 


106 
192 
37 
87 
99 
49 
50 
88 
80 
9 
25 
91,111,100,92 
98 


பெருமாள்‌ 
பெருமாள்‌ கோட்டை 
பெருவழி 

பெற்ற நாச்சியார்‌ 


பேரூர்‌ நாடு 
பேரூர்‌ 


பொங்கலூர்‌ 
பொங்கலூர்க்கா நாடு 
பொது 

பொற்கோயில்‌ நம்பி 
பொன்‌ 

பொன்மலை 
பொன்னம்பலக்‌ கூத்தன்‌ 
பொன்னார்‌ மேனியன்‌ 
பொன்னா கோத்திரம்‌ 


போகம்‌ 


மக்கள்‌ மக்கள்‌ 
மக்கள்‌ 

மகமை 

மகர நாயிறு 
மகாதேவர்‌ 
மகாதேவ பட்டர்‌ 
மகாமண்டபம்‌ 
மச்சினன்‌ 
மச்சுனன்‌ 
மஞ்சனான காணியான்‌ 
மஞ்சள்‌ 

மஞ்சற்‌ னெல்லி காப்பு 
மடிகை 
மண்கலம்‌ 
மண்படை வீடு 
மண்டல புருஷர்‌ 
மணவாட்டி 
மணிமண்டபம்‌ 
மண்கலம்‌ 
மண்டல முதலி 
மந்திரி 
மந்நறை 

மரம்‌ 


151 


84 


5,8,9 


191 
118 


85 


75,76,85,114 
107 

129 

2,28,39 

26 

98,101 

101 

38 


108 


192 


192 
70,111 
4 
106 
105 
80 
107 
107 
75 
108 
101 


86 
107 


86 


41 
10 
14 
80 


மருமகன்‌ 
மருதவனப்‌ பெருமாள்‌ 
மருதந்‌ 

மருதசாரி 
மருமக்கள்‌ 
மல்லயன்‌ 
மல்லுசுரன்‌ 
மலைப்பெருமாள்‌ 
மலைதாழ்‌ மாராயன்‌ 
மலையாண்டி முதலி 
மன்னறை 
மன்றுளாடுவான்‌ 
மனைக்கிழத்தி 
மணியமறையன்‌ 


[மா க்கய நாயக்கர்‌ 
மாசிமாதம்‌ 

மாடம்‌ 

மாணியம்‌ 
மாதாக்கள்‌ 

மாதா 

மாதா பிதா குரு 
மாதன்‌ மஞ்சன்‌ 
மார்கழி 
மாவண்டூர்‌ 


மிணாழன்‌ 


(முக்குடி 
முகமண்டபம்‌ 
முடுதுறை 
முத்தூர்‌ 

முத்துவீர முதலி 
முதல்‌ 

முதல்கள்‌ 

முதலி 

முதலி சிறுப்பிள்ளை 
முந்திரி 
முந்திரிகை 
முற்றூட்டு 

மூர்த்த அப்பாட்டர்‌ 
மூத்த ஆச்சார்‌ 
மூவரை நாடு 
மூலர்கள்‌ 


107 
58 
127 
74 
192 
59 
85 
106 
[்‌ 
46 
35,2119 
106 
97 
2 


52 

74 
86,52 
52 
4,6,8 
115 
112 

3 

6 

61 


52 


14 

92 
49,50 
106 

48 
108,124 
120 

50 

100 

7 

13 
106,107 


132 
90 
32 
111 


மேல்பாகம்‌ 106 


மேல்‌ வாரம்‌ 108 
மோடி சிறுப்பொல்லான்‌ 102 
யுவ வருஷம்‌ 111 
ரங்க நாதர்‌ 53 
ரத்னாலவம்சம்‌ 53 
ராமக்கொண்ட முதலி 47 
ராமப்ப அய்யன்‌ 111 
ராமபட்டர்‌ 105 
(ரூத்திராபதிப்‌ பெருமாள்‌ 22 
ரூபாய்‌ 27 
ரெளத்திரி 30 
லட்சுமி 48 
லிங்கி செட்டி 110 
விகை 75,77 
வஞ்சகர்‌ வஞ்சகந்‌ கோட்டை 132 
வட்டமணியன்‌ 2 
வட்டணி அய்யன்‌ 115 
வடகரை சூரலூர்‌ 132 
வடபரிசார நாடு 49,50,51,54,59,61,94 
வடக்கிலூர்‌ 8 
வரதாஜபட்டர்‌ 105 
வரதும்ப பாண்டிய மூவேந்த வேளான்‌ 23 
வரிப்படை 81 
வருங்குடி 52 
வப்புலர்‌ 41,122 
வயிராக்கியம்‌ 5.9 
வல்லாள தேவர்‌ 128 
வலுப்பூர்‌ 87 
வள்ளல்‌ பாதம்‌ 26 
வளையம்‌ 132 
வழித்துணைப்‌ பெருமாள்‌ 58 
வாட்டம்‌ 86 
வாணத்தில்‌ 86 
வாணம்‌ 86 
வாணராயன்‌ 52 


152 


வாயறைக்கால்‌ நாடு 36,123,132 
வாழ்வித்தரான பல்லவராயர்‌ 4,6 
விக்கிரம வருஷம்‌ 114 
விக்கிரம சோழ தேவர்‌ 39,44,46,79,125 
விக்கிரம சோழ தேவன்‌ 17,124 
விக்கிரம சோழ வளநாடு 58,60 
விக்கிரம சோழன்‌ 12 
விசைய சிங்க தேவன்‌ 21 
விட்டல்‌ 96 
விடங்க பட்டன்‌ 1 
விடைசிங்க தேவன்‌ 20 
விடையாட்டம்‌ 87 
விண்ணிறைந்த பெரிய பெருமாள்‌ 86 
விநியோகம்‌ 7 
விதை 107 
வியாபாரி 34,91,96,97,100,106,108,128 
விரோதிக்‌ கிருது 82,83 
விரோதி வருஷம்‌ 71 
விளக்கத்‌ தரையன்‌ 98,101 
விளங்கு 122 
விளைச்சல்‌ 106 
விழுக்காடு 108 
விழிஞத்தரையன்‌ 121 
வினாயக பட்டர்‌ 105 
வீடுகள்‌ 71 
வீரக்கழல்‌ அழகிய சோழச்‌ சதுர்வேதி 
மங்கலம்‌ 5 
வீரகேரள வளநாடு 1,2,3,4,5,6,10,12 
வீரசிவலோக நாதர்‌ 26 
வீரசிங்காத்தீசுரமுடையார்‌ 59 
வீரசோழக்‌ கலி மூர்க்கப்‌ பெருமாள்‌ 90 
வீரசோழ தேவர்‌ 10 
வீரசோழ மன்னறை 313 
வீரபாண்டிய மூவேந்த வேளான்‌ 21 


வீரபாண்டிய தேவர்‌ 
32,75,76,92,93,94,95,97,99,100,101,102,103,104 


வீரநஞ்சராய யுடையார்‌ 86 
வீரநாராயண தேவர்‌ 18 
வீரநாராயணப்‌ பெருவாய்க்கால்‌ 23 
வீரபத்திரர்கள்‌ 9,5 
வீரபட்டணம்‌ 61 
வீரப்பபட்டினம்‌ 68 


வீரபத்திர முதலியார்‌ 89 


வீரபாண்டிய நல்லூர்‌ 8,9 
வீரராசேந்திர தேவர்‌ 28,34,62,67,91,119 
வீரராசேந்திர பிரம்மராயன்‌ 99 
வீரவாகு தேவர்‌ 14 
வீரவில்லாள தேவர்‌ 6,51116 
வெட்டி 7 
வெண்கலம்‌ 9 
வெண்டையூர்க்கால்‌ நாடு 8,12 
வெள்ளக்கல்‌ 128 
வெள்ளக்கலி 107 
வெள்ளலூர்‌ 131,82 
வெள்ளலூற்குப்‌ போகிறவழி 125 
வெள்ளாதி 54,57 
வெள்ளாழர்‌ ர்‌ 
வெள்ளாழன்‌ 54 
வெள்ளாளர்‌ 61 
வெள்ளாளன்‌ 1,2,40,42,50,62,75,122 
வெள்ளான்‌ மூலர்‌ 95 
வெற்றிலை 107,132 
வேங்கிடாசல முதலியார்‌ 27 
வேட்கோவர்‌ 58 
வேட்கோவன்‌ 57 
வேட்டுவன்‌ 24 
வேண்டுகோள்‌ 124 
வேந்தரர்கள்‌ நயினார்‌ மலை ஆண்டான்‌ 54 
வேந்தஸ்வாமி பட்டர்‌ 8 
வேலப்பநாயக்கர்‌ 53 
வேலம்பூண்டி 85 
வைகாசி 47,48 
வைஷ்ணவர்‌ 16 
ஜீரண உத்தாரணம்‌ 38 
ஜீர்நோத்தாரம்‌ 53 
ஸர்வேசுவரமுடைய நாயனார்‌ 8 
க்்ஷ்த்திர பிள்ளை 13 
க்ஷேத்திரபாலப்‌ பிள்ளை 98,101,104,103 


153 


*91 
ரல ஒம்‌ மஒரி - ௫ராது1௮ மாமல 





ஒம்ம “0:5 மூரி - ௫ ராது]௮6 பமல 





991 
ராமு “0: ரயர்டரி? - ௫ ராதுர௫(ு மம 





ஒர மரி “௫.௫ ஏுயம்மூரி9 - ஓராறு மல 





991 


wane ‘Qe 1900-161௬ 66602 


(19 - ஒல) “ய்‌ ரர ஐ மாத 
டுபலவ௱பூடி1நாமழு “ஒமம்‌ 0௫7952 பஸ நெலம 





(6 9 ராஒலா) ஞு.மமப0ம19 ரர்‌ ஓ மழ டுயலங௱பூடியம௫ு 
“டு wwe ராுஓழுஓ (மம) ராரீர்‌ மடங்கு பாய்‌ 


அல்‌ g *ரா சா ந ப்ட்‌ ஆ ககன பன்ர 





(04“66 neon) மலய ராரே ஐ “முட 
‘MWY “ஒழு டில மரிய௮ஐ ராரமுஒழு நெயடமு 





491 


(09 - negn) டும௰யர்மப ரரிஎ ஐ YP eR Le “டு ாமருமுல பஜரியஐ எழு இயல்‌ 


11 ஒரு மவ கல ட்‌ 
ன 12 ஆட ௮ ௧47 வல்லம்‌ கடல்‌ 


ABH GG OL அட தகாப்‌ ட அது 





